வெளியீடு எண்‌ 8982, 


க 
சிவமயம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


திருநல்லூர்த்‌ தலவரலாறு 


இது 
தருக்கயிலாய பரம்பரைத்‌ திருவாவடுதுறை ஆதனம்‌ 
இருபத்துமூன்றாவது குருமகா சத்திதானம்‌ 
ஸர்‌-ல்‌-ஸ்ரீ சிவப்பிரகாரதேசிக பரமாசாரிய சுவாமிகள்‌ 
அருளாணையீன்‌ வண்ணம்‌ 
வெளியிடப்பெற்றது, 


திருவாவடுதுறை ஆதீனம்‌ 
1984 


விலை: ரூ. 1-00 


ஸ்ரீ நமசிவாயமூர் த்தி அச்சகம்‌ 
எ திருவாவடுதுறை ஃஃ 


குருமரபு வாழ்த்து 


ro AG 


கயிலாய பரம்பரையில்‌ வெஞான 
போதநெறி காட்டும்‌ வெண்ணெய்‌ 
பயில்வாய்மை மெய்கண்டான்‌ சந்தஇக்கோர்‌ 
மெய்ஞ்ஞான பாநு வாக்‌ 
குயிலாரும்‌ பொழில்திருவா வடுதுறைவாழ்‌ 
குருநமச்‌ச வாய தேவன்‌ 
சயிலாதி மரபுடையோன்‌ திருமரபு 
நீடுழி தழைக, மாதோ, 


ஸ்ரீ மாதவச்‌ சிவஞானயோகிகள்‌. 


உ 
சிவமயம்‌ 


பதிப்புரை 


“வண்ணம்‌ ஐந்த உடையாய்‌ போற்றி 
வானவர்‌ தலைவா போற்றி 
பெண்ணொரு பாகா போற்றி 
பேரருட்‌ செல்வா போற்றி 
எண்ணுதற்கு அரியாய்‌ போற்றி 
எமக்கெளி வந்தாய்‌ போற்றி 
அண்ணலே போற்றி ஈல்லூர்‌ 
அமலனே போற்றி போற்றி, * 


_ தலபுராணம்‌. 


திருக்கயிலையில்‌ வெபெருமான்‌ இரு ஓலக்கம்‌ கொண் 
டருளுகன்றார்‌. தரிசிப்பதற்காகத்‌ தேவர்கள்‌ கூட்டங்கூட்ட 
மாகச்‌ செல்கிறார்கள்‌; வீழ்ந்து பணிகிறார்கள்‌: பணியும்போது 
தேவர்களின்‌ மணிமுடிகள்‌ திருவடியில்‌ தோய்‌கன்றன. அத 
னால்‌ முடியிலுள்ள மலரும்பருவத்து அரும்புகளெல்லாம்‌ மலர்‌ 
இன்றன. மலர்களிலுள்ள தேன்‌ ரந்துறது. அதனால்‌ இருவடி. 
நனைகிறது; ஈரமாகறது. அத்தகைய சிறப்புடையது பெருமான்‌ 
தமக்குச்‌ சூட்டிய திருவடி என நமக்குக்‌ காட்டுகிறார்‌ 
இருநாவுக்கரசர்‌, 


வெம்மையான நீற்றறையையே குளிர்ந்த போய்கையாகக்‌ 
கொண்ட நாவுக்கரசரைப்‌ பெருமான்‌ நல்லூருக்கு வருக: 
என்றழைத்து, “உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம்‌” 
என்று இருவடியை அவர்தம்‌ தலைமீது சூட்டுகிறார்‌. சூட்டப்‌ 
பெற்ற நாவரசர்‌ ஈலம்பெற்றேன்‌ என்று பாடுகிறார்‌. அப்போது 
அவரடைந்த மெய்ப்பாட்டுணர்வைப்‌ “புனிதர்‌ அருள்‌ நினைந்து 
உருக விழுந்து எழுந்து நிறைந்து மலர்ந்து, ஒழியாத தனம்‌ 
பெரிதும்பெற்ற வறியோன்போல்‌ மனம்‌ தழைத்தார்‌” என்று 
முறையாகச்‌ சொல்லிக்‌ காட்டுகிறார்‌ சேக்கிழார்‌, 


௪ 


இருக்கயிலா யத்தைப்போலவே இருகல்லூரிலும்‌ இறைவன்‌ 
விருப்போடு அமர்ந்துள்ளார்‌ என்பதை வடபால்‌ கயிலையும்‌ 
தென்பால்‌ நல்லூரும்‌ தம்‌ வாழ்பஇியே”' என்ற நாவரசரின்‌ 
ஈற்‌ றமிழ்ப்பகுதி தெரிவிக்கும்‌. 


இங்ஙனம்‌ இருகாவுக்கரசருக்குத்‌ இருவடி சூட்டியதும்‌, 
அமரீநீதிகாயனார்‌ இருமடம்‌ அமைத்து அடியார்களை வழிபட்‌ 
ட துமாகிய றப்புடையது இரு௩ல்லூர்‌, மூர்த்தி தலம்‌ ஒர்த்தங்‌ 
களின்‌ பெருமையை அறிவிக்கும்‌ இக்‌ தலபுராணம்‌ தமிழிலுள்‌ 
ளது; ஆயிரத்துப்‌ பதினாறு பாடல்களை உடையது. அதனைச்‌ 
சுருக்கமாக உரைநடையில்‌ எழுதி வெளியிடின்‌ வழிபடும்‌ 
அன்பர்களுக்குப்‌ பயனுடையதாக இருக்கும்‌ என்பது ஸ்ரீலஸ்ரீ 
குருமகா சந்நிதர்னம்‌ அவர்களின்‌ இருவுளக்கருத்து, அவர்கள்‌ 
அருளாணையை ஏற்று அன்பர்‌ வித்துவான்‌ இரு. மா. சிவகுரு 
நாதன்‌ அவர்கள்‌ இவ்வுரைடை நூலை எழுதியுள்ளார்‌. 


தலத்தைப்பற்றிய வரலாற்றுச்‌ செய்‌இகளும்‌, தலத்திற்கு 
உரிய இருமுறைப்‌ பாடல்கள்‌ இருப்புகழ்ப்‌ பாடல்கள்‌ முதலி 
யனவும்‌ ஒருசேர இதில்‌ தொகுத்துத்‌ தரப்பெற்றுள்ளன. 


“நாளை மா௫ிமகமாயிற்றே! நான்‌ எப்படி கடலுக்குச்‌ 
சென்று நீராடமுடியும்‌' என்று கவன்ற குந்‌இதேவிக்குப்‌ 
பெருமான்‌ ஏழுகடல்களையும்‌ நல்லூருக்கு வரச்செய்து அருள்‌ 
பாலித்தார்‌ என்பது புராணவரலாறு. அத்தகைய மாமெகத்‌ 
திருவிழா (17--2-84) அன்று இந்நூல்‌ வெளிவருகிறது. 


மேன்மைகொள்‌ சைவநீதி உலகமெல்லாம்‌ விளங்க அறப்‌ 
பணிகள்‌ பலவற்றை ஆற்றிவருகின்ற ஸ்ரீ-ல-ஸ்ரீ குருமகா 
சந்நிதானம்‌ அவர்களின்‌ பெருங்கருணைத்‌ திறத்தை அன்பர்கள்‌ 
போற்றி, தலப்பெருமை அறிந்து, இருப்பஇகங்களை ஓத 
என்றும்‌ இன்பம்‌ பெறுவார்களாக. 


திருவாவடுதுறை, } வித்துவான்‌, மு. ஆறுமுக தேசிகர்‌, 
322-௮04, ்‌ ஆதீன நூலகர்‌. 


கட 


சிவமயம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


முன்னுரை 


வை ONO AD 


* வண்ண மலரானும்‌ வையம்‌ அளந்தானும்‌ 
நண்ண லரியானை நல்லூர்ப்‌ பெருமானைத்‌ 
தண்ண மலர்தூவித்‌ தாள்கள்‌ தொழுதேத்த 
எண்ணும்‌ அடியார்கட்கு இல்லை இடுக்கணே. * 
- திருஞானசம்பந்தர்‌. 


மண்ணினிற்‌ பிறந்தார்‌ பெறும்பயன்‌ மதிசூடும்‌ அண்ண 
.லாரை வழிபடுதல்‌, இவ்வழிபாட்டிற்கு எண்ணிறந்த ஆலயங்‌ 
கள்‌ நம்நாட்டில்‌ உள்ளன. இவற்றுள்‌ தேவாரப்பாடல்பெற்ற 
இருத்தலங்கள்‌ 274. அவைகளுள்‌ காவீரியின்‌ வடகரையில்‌ 
அறுபத்து மூன்றும்‌. தென்கரையில்‌ நூற்றிருபத்தேழும்‌ ஆகச்‌ 
சோழநாட்டுத்தலங்கள்‌ 190 ஆகும்‌. தென்கரைத்‌ தலங்களுள்‌ 
இருகல்லூர்‌ இருபதாவதாக எண்ணப்பட்டுள்ளது. 


இத்திருஈல்லூர்த்‌இருக்கோயில்‌, எல்லா வகைச்‌ சிறப்புகளை 
யும்‌ பெற்று, சைவமும்‌ தமிழும்‌ மற்றும்‌ சமுதாயமும்‌ தழைத்‌ 
இனிதோங்கப்‌ பல்வகை அறங்களையும்‌ நாளும்‌ செய்துவரும்‌ 
இருக்கயிலாய பரம்பரைத்‌ திருவாவடுதுறை ஆ$னத்திற்குச்‌ 
சொந்தமானதாகும்‌. 


இக்கோயிலுக்கு வடமொழியிலும்‌ தென்தமிழிலும்‌ விரி 
வான பராணங்கள்‌ உள்ளன. எனினும்‌ காலத்‌தற்கேற்ப 
மக்கள்‌ யாவரும்‌ படித்தணர்க்து வழிபட்டு உய்யும்வண்ணம்‌ 
தருவுள்ளங்கொண்ட இருவாவடுதுறை ஆதீனத்து இருபத்து 
மூன்றாவது குருமகரசந்கிதானமாக எழுந்தருளியிருக்‌ஜன்‌ ற 


௬ 


ஸ்ரீலஸ்ரீ சிவப்பிரகா௪தேசிக பரமாசாரிய சுவாமிகள்‌ அவர்கள்‌ 
முதன்முதலாக 21-70-88 குருவாரத்தன்று இருகல்லூர்க்‌ 
கோயில்‌ தரிசனத்திற்கு எழுந்தருளியபோ து இத்தலவரலா ற்றை 
முறையாக எழுத அடியேனுக்கு ஆணையிட்டருளினார்கள்‌. 


ஸ்ரீலஸ்ரீ குருமகா சர்நிதான த்தின்‌ இருவருள்‌ முன்னின்று 
வழிகாட்ட, அடியேன்‌ இதற்குமுன்‌ எழுதிவைத்‌தருந்த குறிப்‌ 
புக்களுடன்‌ எழுதலானேன்‌. சிவநேயச்‌ செல்வர்கள்‌: படித்துப்‌ 
பயன்பெற இச்சீரிய பணியை ஒன்றுக்கும்‌ பற்றாத எளியே 
னுக்கு அளித்து ஆரருள்‌ புரிந்த ஸ்ரீ -ல-ஸ்ரீ குருமகா சந்நிதானம்‌ 
அவர்கள்‌ திருவடிக்‌ கமலங்களை வந்தித்து வணங்குகின்றேன்‌. 


இங்கனம்‌, 
சுந்தரப்பெருமான்‌ கோயில்‌, வித்துவான்‌, 
152-84. ்‌ மா.வவெகுருநாதபின்னை, 


ஓய்வுபெற்ற தமிழாசிரியர்‌. 


உ 
சிவமயம்‌ 


தலப்பெயர்‌ குறித்த திருப்பாடல்கள்‌ 


மனவஞ்சர்‌ மற்றோட முன்மாத ராரும்‌ 
மதிகூர்‌ திருக்கூடலில்‌ ஆலவாயும்‌ 
இனவஞ்‌ ' சொலிலா இடைமா மருதும்‌ 
இரும்பைப்பதி மாகாளம்‌ வெற்றியூரும்‌ 
கனமஞ்‌ சினமால்‌ விடையான்‌ விரும்பும்‌ 
கருகாவூர்‌ நல்லூர்‌ பெரும்புலியூர்‌ 
தனமென்‌ சொலிற்றஞ்ச மென்றே நினைமின்‌ 


தவமாம்‌ மலமாயின தானறுமே. 


_ திருஞானசம்பந்தர்‌. 


நதியாருஞ்‌ சடையானை நல்லூ ரானை 
நள்ளாற்றின்‌ மேயானை நல்லத்‌ தானை 
மதுவாரும்‌ பொழில்புடைசூழ்‌ வாய்கூ ரானை 
மறைக்காடு மேயானை ஆக்க ரானை 
நெதியானன்‌ தோழனை நீடு ரானை 
நெய்த்தான மேயானை ஆரூர்‌ என்னும்‌ 
பதியானைப்‌ பள்ளியின்முக்‌ கூட லானைப்‌ 
பயிலாதே பாழேநான்‌ உழன்ற வாறே. 


நறையூரில்‌ சித்தீச்‌ சரம்நள்‌ ளாறு 
நாரையூர்‌ நாகேச்சரம்‌ நல்லூர்‌ நல்ல 
துறையூர்‌ சோற்றுத்துறை சூல மங்கை 
தோணிபுரம்‌ துருத்தி சோமீச்‌ சரம்‌ 
உறையூர்‌ கடலொற்றி யூரூற்‌ றத்தூர்‌ 
ஓமாம்‌ புலியூரோர்‌ ஏட கத்தும்‌ 
கறையூர்‌ கருப்பறியல்‌ கன்றாப்‌ பூரும்‌ 
கயிலாய நாதளையே காண லாமே. 


௮ 


பிறையூருஞ்‌ சடைமுடியெம்‌ பெருமா ரூர்‌ 
பெரும்பற்றப்‌ புலியூரூம்‌ பேரா வூரும்‌ 
நறையூரும்‌ நல்லூரும்‌ நல்லாற்‌ நூரும்‌ 
தாலூரும்‌ சேற்றூரும்‌ நாரை யூரும்‌ 
உறையூரும்‌ ஓத்தூரும்‌ ஊற்றத்‌ தூரும்‌ 
அளப்பூர்ஐ மாம்புலியூர்‌ ஒற்றி யூரும்‌ 
துறையூரும்‌ துவையூரும்‌ தோழூர்‌ தானுந்‌ 
துடையூரும்‌ தொழுஇடர்கள்‌ தொடரா . அன்றே, 


- திருநாவுக்கரசர்‌. 


இருத்தொண்டர்‌ சதகம்‌ 


அருள்பெறும்‌ பொன்னிநா டிலகுபழை யாறையூ 
ரதன் வணிகர்‌ ஆடை மாடை 

அளவில்‌எண்‌ நிதியுடைய அமர்‌ நீதி யாரடியர்‌ 
அன்புவைத்‌([து) உடைகோ வணம்‌ 

தருவர்திரு நல்லூர்‌ விழாவின்மடம்‌ உறைபொழுது 
தக்கசிறு மூனிவர்‌ பொற்கைத்‌ 

தண்டில்‌இரு கோவணம்‌ கொண்டுசென்‌ நிடஅன்பர்‌ 
தாம்‌அமுது கொள்க என்ன 

உருவநீர்‌ தோய்வம்‌என்‌ (று) ஓருகோ வணம்தத்(து) 
ஓழித்துவந்‌(து) ஈரம்‌ மாற்‌(ற)எம்‌ 

முடைகோ வணந்தனைத்‌ தாஎனக்‌ காண இலை 
வேறொன்று தருவல்‌ எனநேர்‌ த 

மருவுநிறை தாஎனத்‌ தொண்டர்‌ நிறை கோலுறமுன்‌ 
வந்‌(து) அடிமை கொண்ட கயிலை 

வாசனே ! இராஜலிங்‌ கேசனே ! சிவதைநகர்‌ 
மாணிக்க மலைநாதனே, 


உ மலைக்கொழுந்துநாவலர்‌. 


உ 
சிவமயம்‌ 


திருநல்லூர்த்‌ தலவரலாறு 


தெய்வம்‌ மணக்கும்‌ இருக்கோயில்களைப்‌ பார்க்குமிட 
மெங்கும்‌ நீக்கமற நிறையப்பெற்று விளங்கும்‌ ஈம்‌ நாட்டில்‌ 
மூர்த்தி, தலம்‌, தீர்த்தம்‌ ஆஐய இறப்புக்களுடன்‌ தேவாரப்‌ 
பாடலையும்பெற்று விழாப்பொலிவுடன்விளங்கும்‌ இருகல்லூர்த்‌ 
தலப்‌ பெருமை மிகச்சிறப்புடையதாகும்‌. 


இருப்பிடம்‌ : அன்னம்பாலிக்கும்‌ தில்லைச்‌ சிற்றம்பலத்‌ 
தையும்‌. பொன்னம்பாலிக்கும்‌ பொன்னிநஇயாகிய காவிரியை: 
யும்‌, இவலிங்கத்தருமேனிகள்‌ யாவற்றிலும்‌ பெருமையாகப்‌ 
போற்றப்படும்‌ ஸ்ரீ மகாலிங்கப்பெருமான்‌ வீற்றிருக்கும்‌ 
இருவிடைமருதூரையும்‌ மற்றும்‌ பலப்பல இருத்தலங்களையும்‌ 
தன்னகத்தே கொண்டது சோழநாடு, இத்தகைய சோழ 
நாட்டில்‌ காவிரிக்குத்‌ தென்கரையில்‌ சிவராசதானியாக விளங்‌ 
கும்‌ திருவாவடுதுறை ஆதனத்திற்குச்‌ சொந்தமான இத்‌ 
திருநல்லூர்‌ இருக்கிறது. 

அதாவது தஞ்சாவூர்‌ மாவட்டத்தில்‌ தஞ்சாவூர்‌ - கும்ப 
கோணப்‌ பெருவழியில்‌ பாபநாசத்‌இற்குக்‌ ஒழக்கில்‌ உள்ள 
வாழைப்பழக்கடையில்‌ இருந்து அரைகல்‌ தூரத்தில்‌ இருக்‌ 
கிறது. சுந்தரப்பெருமாள்‌ கோயில்‌ புகைவண்டி நிலையத்‌ 
இற்குத்‌ தெற்கில்‌ ஒன்றரைகல்‌ தூரத்தில்‌ இருக்கறது. 

சுற்றியுள்ள தலங்கள்‌ : இருஆவூர்ப்பசுபத்ச்சரம்‌, அவளிவ 
ணல்லூர்‌, திருக்கருகாவூர்‌, இருப்பாலைத்‌ துறை, திருவலஞ்சுழி, 
சுவாமிமலை, திருச்சத்தமுற்றம்‌, பட்டீச்சரம்‌ ஆகிய இருத்‌ 
தலங்கள்‌ இத்திருஈல்லூரைச்‌ சுற்றியுள்ளன. 


தலமும்‌ கோயிலும்‌ : அன்னம்‌ வைகும்‌ வயல்‌ பழனத்‌டை 
விளங்கும்‌ இத்துிருநல்லூரின்‌ நான்கு இருவீஇகளுக்கிடையில்‌ 
முன்பக்கம்‌ சப்தசாகரம்‌ என்னும்‌ தீர்த்தம்‌ விளங்க, தூரத்தே 
இருந்து கண்டார்‌ கவினுறக்காணும்வண்ணம்‌ ஒருவிண்ணிழி 


2 


விமானத்துடன்‌ இக்கோயில்‌ விளங்குகிறது, கடுவாய்‌ எனப்‌ 
பெயர்பெற்ற காவிரியின்‌ ளை௩தியாகய குடமுருட்டியாறு 
இத்தலத்தை ஒட்டி வடபால்‌ ஓடுகிறது. 


கோயில்‌ அமைப்பு: ஒரு குன்‌ றவில்லியாராய இவயிரா 
னுக்குக்‌ குன்றமன்ன பெருங்கோயில்களை எழுப்பிச்‌ சைவங்‌ 
காத்த பெருமை சோழமன்னர்களையே சாரும்‌. இத்தகு 
வளவர்குடியில்‌ தோன்றிய மன்னன்‌ கோச்செங்கட்சோழன்‌ 
இருவுடைமன்னன்‌ என்ற பெயரோடுமன்‌ றி நாயன்மார்களில்‌ 
ஒருவனாக வீளங்‌க, எண்டோள்‌ ஈசற்கு எழில்மாடம்‌ எழுபது 
செய்து உலகம்‌ புரந்தவன்‌, இவன்‌ அமைத்த கோயில்கள்‌* 
அனைத்தும்‌ மாடக்கோயில்கள்‌, பெருங்கோயில்கள்‌ என்று 
பெயர்பெறும்‌, இதன்‌ அமைப்பு யானை ஒன்று இருக்‌ 
கோயிலினுட்‌ புகாதவாறு பல படிக்கட்டுகளுடன்‌, நேர்முக 
வாயிலின்‌ நிப்‌ பிறிதொரு பக்கமாக வாயில்‌ அமைந்திருக்கும்‌. 


இத்தகு அமைப்பில்‌ அமைந்த இக்கோயில்‌ தென்பக்கம்‌ 
இருபத்தைந்து படிக்கட்டுகளுடன்‌ சுவாமி அம்பிகை சந்நி 
களை உயரத்தே கொண்டுள்ளது. ஞானசம்பந்தர்‌ தாம்‌ பாடிய 
இவ்வூர்ப்‌ பதிகத்தில்‌ இறைவனை நோக்க “மலை மல்கு 
கோயிலே கோயிலாக மஇழ்க்தீரே “ என்‌இன்றார்‌, 


இரண்டு இருச்சுற்றுக்களையுடைய இக்கோயில்‌, சுமார்‌ 816 
அடி நீளமும்‌, 228 அகலமும்‌ உடையது. முன்னர்‌ சுமார்‌ 
100 அடி உயரமுள்ள ஒரு இராசகோபுரமும்‌, மேற்றிசையில்‌ 
சுமார்‌ 50 அடி உயரமுள்ள ஒரு கோபுரமும்‌ உள்ளன. ஆனால்‌ 
இவ்விரு கோபுரத்தினும்‌ பெருமான்‌ வீற்றிருக்கும்‌ கருவறை 
. யின்‌ விமானமே, மிக்க தூரத்தே நின்றார்‌ கண்டு தரிசிக்கும்‌ 
வண்ணம்‌ மிக்க உயரமாக அமைந்துள்ளது. 


முன்கோபுரவாயிலினுள்‌ நுழைந்ததும்‌ பிள்ளையார்‌, கொடி 
மரம்‌, பலிபீடம்‌, நந்தி முதலியனவும்‌, தென்‌ழக்கல்‌ மடைப்‌ 
பள்ளியும்‌, தெற்கில்‌ இக்கோயிலில்‌ யாவருக்கும்‌ கண்கண்ட 
தெய்வமாய்‌ விளங்கும்‌ அஷ்டபுஜ மகாகாளியும்‌, வடக்கில்‌ 
யாகசாலை மண்டபம்‌, விசுவநாதர்‌ சந்நிதி, உற்சவமண்டபம்‌ 
இவை யாவும்‌ உள்ளன. இன்னும்‌ இத்இருச்சுற்றின்‌ தென்‌ 
கிழக்கில்‌ அமர்நீதிநாயனார்‌ வரலாற்றுத்‌ தொடர்புடைய ஒரு 


*சிக்கல்‌ கீழ்வேளூர்‌, தேவூர்‌, வலிவலம்‌, குடவாயில்‌, ஆவூர்‌. 


3 


நாற்கால்‌ மண்டபம்‌ உள்ளது. ஆனிமாதப்‌ பூரத்தன்று அமர்‌ 
நீதியார்‌ தம்‌ உடைமைகள்‌ யாவற்றையும்‌ பெருமானது 
கோவணத்தற்கு எடையாகத்‌ துலையிடப்படும்‌ காட்டு இந்‌ 
நாற்கால்‌ மண்டபத்தில்‌ நிகழும்‌. 


இதனை அடுத்த உட்பிரகாரத்தின்‌ முன்னிலையில்‌ இத்தல 
விகாயகராகிய காசிப்பிள்ளையார்‌ கவினுறக்‌ காட்சி அளிக்கிறார்‌. 
தென்கிழக்கில்‌ தேவர்கள்‌ பலர்‌ பூசித்த இலிங்கங்களும்‌ இருக்க, 
தெற்குப்பக்கத்தில்‌ ஸ்ரீ சோமாஸ்கந்தரின்‌ தனிப்‌ பெருங்‌ 
கோயில்‌* மிகப்‌ பொலிவுடன்‌ விளங்குகிறது. இதன்‌ அருகில்‌ 
கட்ணாமூர்த்தியும்‌, தென்மேற்கில்‌ அபிராமி, மகேசுவரி, 
கெளமாரி, நாராயணி, வராகி, இந்திராணி, காளி ஆகிய சப்த 
மாதர்களுடன்‌ ஒரு விகாயகரும்‌, மேற்கில்‌ முருகன்‌, மகா 
லட்சுமி. மற்றும்‌ தேவர்கள்‌ வழிபட்ட இலிங்கங்களும்‌, வடக்‌ 
இல்‌ சண்டே சாரர்‌, ஸ்ரீ துர்க்கை, மற்றும்‌ சம்பந்தர்‌, அப்பர்‌, 
சுந்தரர்‌, குந்தி, அமர்நீதியார்‌ வடிவங்களும்‌, ஸ்ரீ நடராசப்‌ 
பெருமான்‌ சந்நிதியும்‌ இன்னும்‌ வடகிழக்கில்‌ சனி, சூரியன்‌, 
சந்திரன்‌, பைரவர்‌ முதலிய மூர்த்திகளது வடிவங்களும்‌ 
உள்ளன. 


இவ்வாறு அமைந்துள்ள உட்பீரகாரத்தின்‌ மத்தியில்‌ 18 
அடி உயரமுள்ள ஒரு கட்டுமலையில்‌ இருபத்தைந்து படிகளை 
உடைய மாடக்கோயிலில்‌ சுவாமி அம்பிகை சந்நிதிகள்‌ 
உள்ளன, 


இத்தலமூர்த்திகள்‌ 
காசிப்பிள்ளையார்‌ : இவர்‌ இத்தல விநாயகர்‌ ஆவார்‌. மிக்க 
நுட்பமும்‌ அழகும்‌ நிறைந்து கருமையான கருங்கல்லில்‌ உரு 
வாக்கப்பெற்ற இப்பெருமானை இத்தலபுராணம்‌ மிகப்‌ பெருமை 
யுடன்‌ வாழ்த்துக றது. 


கலியாணசுந்தரர்‌: இப்பூவுலகின்‌ கண்‌ வாழும்‌ சிற்றுயிர்கள்‌ 
அனைத்தும்‌ உய்யும்வண்ணம்‌ இத்‌இிருத்தலத்‌இல்‌ இருவருளே 

* இத்தலத்தில்‌ இந்திரனிடமிருந்து முகுந்தன்‌ பெற்றுவந்த 
தியாகராசப்பெருமானை மூன்று தினங்கள்‌ வைத்துப்‌ பூசித்த 
படியால்‌ ஆரூரைப்போல்‌ இக்கோயில்‌ அமைந்துள்ளது குதிப்‌ 
பிடத்தக்கது, 


4 


இருமேனியாகக்கொண்டு விளங்கும்‌ ஏகநாயகரும்‌, சுயம்பு 
மூர்த்தியுமாகிய மூலலிங்கமூர்த்தி ஆண்டார்‌, கலியாண 
சுந்தரர்‌, சவுந்தர நாயகர்‌, சுந்தரகாதர்‌, பஞ்சவர்ணேசுவரர்‌, 
அமிர்தலிங்கர்‌, இருஈல்லூர்‌ உடையநாயனார்‌ எனப்‌ பலதருப்‌ 
பெயர்களுடன்‌ அழைக்கப்பெறுதறார்‌. 


இம்மூலலிங்கத்தின்‌ அருட்குறி (பாணம்‌), இன்ன பொரு 
ளால்‌ உருவாக்கப்பட்ட து என்றுகூற இயலாநிலையில்‌ தனே 
முளைத்த கரும்பாய்‌ (சுயம்பு வடிவாய்‌) தாமிர நிறத்தில்‌ 
விளங்குகிறது. 


இன்றும்‌ இனம்‌ பகல்‌ ஒன்றில்‌ ஆறு நாழிகைக்கு ஒரு 
தடவை :- - . 


முதல்‌ ஆறுநாழிகையில்‌ தாமிரநிறம்‌; அடுத்த 6-12 
நாழிகையில்‌ இளம்‌ சிவப்பு; அடுத்த 12-18 நாழிகையில்‌ 
உருக்கிய தங்கம்‌; அடுத்த 18-24 நாழிகையில்‌ ஈவரத்தனப்‌ 
பச்சை; அடுத்த 24-80 நாழிகையில்‌ இன்ன நிற மெனக்‌ கூற 
இயலாததோ ற்றம்‌* 


இவ்வாறு ஐவகை நீிறத்தடன்‌ தோன்றுவதால்‌ 
பஞ்சவர்ணேசுவரர்‌ என்றும்‌, அமர்நீதியார்‌ அப்பர்‌ இவர்களை 
ஆட்கொண்டமையால்‌ ஆண்டார்‌ எனவும்‌, அகத்‌இயருக்குத்‌ 
தம்‌ திருமணக்கோலத்தைக்‌ காட்டியருளியமையால்‌ கலியாண 
சுந்தரர்‌ எனவும்‌ (இக்கலியாணக்கோல சுதை வடிவம்‌ இவ்‌ 
விலிங்கத்தன்‌ பின்னால்‌ உள்ள து), மிக்க பேரழகுடன்‌ விளங்கு 
வதால்‌ சுந்தரநாதன்‌. சவுந்தரகாயகர்‌ எனவும்‌ அழைக்கப்‌ 
பெறுகிறார்‌. கல்வெட்டில்‌ இருகல்லார்‌ உடையநாயனார்‌ எனக்‌ 
குறிக்கப்பெற்றுள்ள து. 


இதுவன்‌ றி இவ்விலிங்கத்தில்‌ மற்றோர்‌ காணத்தக்ககாட்ட 
ஒன்று உள்ளது. எங்குமுள்ள இலிங்கத்‌இன்‌ ஆவுடையாரின்‌ 
நடுவில்‌ ஒரே அருட்குறி (பாணம்‌) மட்டும்‌ காணப்படும்‌. 
ஆனால்‌ இங்குப்‌ பிரதான பாணத்தின்‌ வலப்பக்கம்‌ சிறியதாக 
அகத்தியரால்‌ பூசிக்கப்பெற்ற மற்றோர்‌ பாணம்‌ இருக்கிறது. 
இம்மூர்த்திக்கு ஈல்லெண்ணெய்‌ அபிஷேகம்‌ செய்யப்படுவ 
இல்லை. 

*இச்செய்திகளை எடுத்துரைத்தவர்‌ இவ்வூரில்‌ இருந்த பிர்மஸ்ரீ 
கலியாணசுத்தர சாஸ்திரிகள்‌ ஆவார்‌. 


5 


அம்பிகை: இங்கு அருட்சத்தியாய்‌ விளங்கும்‌ அம்பிகை 
ஸ்ரீ இரிசுந்தரி, கலியாணசுந்தரி, மலை அழ, இருமலைச்சொக்கி 
என்ற பெயர்களுடன்‌ மிகப்‌ பெருவடிவில்‌ பேரழகுடன்‌ சுவா 
மிக்கு வடகிழக்கில்‌ தனிக்கோயிலில்‌ தென்முசுமாக இருந்து 
அருள்பாலிக்கின்றார்‌. இவ்வம்பிகையைத்‌ தலபுராணம்‌, 


'*பரையாதி யைவகையா யருளாகி 

யானந்தப்‌ பரவை யாகி 

உரைசாலும்‌ விந்துமோ இனிமாகாளி 
மற்றுமெல்லா முதிப்பச்‌ சார்ந்து 

புரைதீர்சத்‌ தியும்வடிவும்‌ கரணாதி 
யனைத்தும்முக்கட்‌ புனிதர்க்காக்கி 

வருமாதை நல்லூர்வாழ்‌ திருமலைச்சொக்‌ 
கியைநாளும்‌ வழுத்தல்‌ செய்வாம்‌ £* 


என்று போற்றுகின்றது. 


நடராசர்‌: இங்குள்ள நடராசப்‌ பெருமானது வடிவம்‌ 
மிக்க பெரிதும்‌ அழகும்‌ வாய்ந்தது, இவ்வடிவமே அன்றி 
எண்டோள்‌ வீசிரின்று ஆடும்‌ பீரானாக விளங்கும்‌ சதுரத்‌ 
தாண்ட வமூர்த்தியின்‌ வடிவமொன்று மிக நுட்பமும்‌ அழ 
குடனும்‌ விளங்குவறது. 


அமர்நீதிநாயறர்‌: பழையாறையில்‌ அவதரித்து இத்தலத்‌ 
இற்கு வந்து சைவ அறங்கள்‌ பலபரிந்து பெருமானால்‌ ஆட்‌ 
கொள்ளப்பெற்ற வணிகர்‌ கோமானாகய அமர்நீதிநாயனார்‌ தம்‌ 
மனைவி மகவுடன்‌ காட்சி அளிக்கும்‌ சிலாவடிவமும்‌ செப்பு 
வடிவமும்‌ இங்கு உள்ளன. 


திருநாவுக்கரசர்‌ : இருங்கூற்றகலத்‌ இருப்பெண்ணாகட த்தில்‌ 
மின்னார்‌ மூவிலைச்சூலம்‌ இடபம்‌ இவற்றைப்‌ பெருமானால்‌ தம்‌ 
தோளில்‌ பொ றிக்கப்பெற்ற நாவரசர்‌, அவ்வச்சம்‌ மேலுந்தரப்‌ 
பெருமானை வேண்டித்‌ தம்தலைமீது அவரது இருவடிச்சுவடு 
பதிக்கப்பெற்றார்‌. அப்பேறுபெற்ற அவரது சிலாவடிவம்‌ 
இங்குப்‌ பேரழகுடன்‌ உள்ளது. 

அஷ்டபுஜ மகாகாளி: வெளித்‌ இருச்சுற்றின்‌ தென்பக்கம்‌ 
வடக்குமுகமாய்‌ அம்பிகை இரிசுந்தரியைகோக்கி வீற்றிருக்கும்‌ 
இவ்வம்மை இங்கு மிகவும்‌ வரப்பிரசாதியாய்‌ இருந்து வேண்டு 
வார்‌ வேண்டுவதை எல்லாம்‌ அருளுகின்றார்‌. தமிழகத்தில்‌ 


6 


மட்டுமின்றித்‌ தமிழ்நாட்டிற்கு வெளியில்‌ இருக்கும்‌ வட 
காட்டில்‌ வாழுகின்ற தமிழ்மக்களையும்‌ இங்கு வருமாறும்‌ 
காணிக்கை செலுத்துமாறும்‌ அருள்பாலிக்கின்றாள்‌. நாள்‌ 
தோறும்‌ மக்கள்‌ இங்குவந்து இவ்வம்மையின்‌ அருள்பெற்றுச்‌ 
செல்கின்‌ றனர்‌. 


கணநாதர்‌: இத்தலத்தில்‌ மேற்குக்‌ கோபுரவாயிலின்‌ மேற்‌ 
புறம்‌ பலிபீட வடிவில்‌ இருக்கும்‌ மூர்த்தி. இவரது இவ்வடிவம்‌ 
இங்கும்‌ காசியிலுமே வைத்துவழிபடப்படுகன்றது. ஆண்டுக்‌ 
கொருமுறை இரவில்‌ ௩டக்கும்‌ “கணநாதர்‌ பூசை' என்னும்‌ 
சிறப்புவழிபாடு காணற்குரியது. அன்‌ று இவ்வூரிலும்‌ பக்கத்து 
ஊரிலும்‌ உள்ள மக்கள்‌ தங்கள்‌ பசு ஒருவேளை கறக்கும்‌ 
பாலை அப்படியே கொடுத்துப்‌ பூசையைச்‌ சிறப்பிக்கின்‌ றனர்‌. 


இதுவரை கூறிய இத்தலத்துச்‌ றப்பு மூர்த்திகளேயன் றி 
மற்றும்‌ சிவாலயத்‌இற்குரிய மூர்த்திகள்‌ யாவும்‌ சிறப்புடன்‌ 
இக்கோயிலில்‌ உள்ளன. 


இருக்குளங்கள்‌ 


ஆலய வழிபாட்டில்‌ மூர்த்தி, தலம்‌, இர்த்தம்‌ என்னும்‌ 
மூன்றும்‌ சறப்பிட ம்பெறுவன, ஈம்‌ நாட்டில்‌ விளங்கும்‌ பலப்‌ 
பல இணறு, குளம்‌, ஆறு, கடற்றுறை இவையாவும்‌ சிவமாம்‌ 
தன்மைபெற்று, நீராடியேரது பிறவிப்பிணியையும்‌ உடற்‌ 
பிணியையும்‌ போக்குஒன்‌ றன. இதனை நாவுக்கரசர்‌ ““சென்றாடும்‌ 
தீர்த்தங்கள்‌ ஆனார்‌ தாமே'” என்‌இன்றார்‌. இவ்வகையில்‌ இத்‌ 
தலத்தில்‌ உள்ள இர்த்தங்கள்‌ வருமா று: 


சப்த சாகரம்‌ : (எழுகடல்‌) இப்பெருந்தர்த்தம்‌ இருக்‌ 
கோயிலுக்கு முன்புறம்‌ நாற்புறமும்‌ பன்னிரண்டு படித்துறை 
களுடன்‌ விளங்குகிறது. ஆதியில்‌ பிரமாவினால்‌ தோற்றுவிக்கப்‌ 
பெற்றது ஆதலின்‌ பிரம$£ர்த்தம்‌ என்னும்‌ பெயருடன்‌ இது 
விளங்கியது. பின்னொருசமயத்‌இல்‌ ஒரு மாட மகத்தன்று 
பாண்டவர்களின்‌ தாய்‌ குந்‌” கடலில்‌ நீராட இத்தலத்தில்‌ 
பெருமானை வேண்டி நிற்க, எழு கடலையும்‌ பெருமான்‌ இதல்‌ 
வருமாறு செய்தார்‌, அன்று முதல்‌ இது சப்தசாகரம்‌ எனப்‌ 
பெயர்பெற்றது. 


7 


அங்கமெலாம்‌ குறைந்து அழுகு தொழுநோயரேயாயினும்‌ 
அவர்கள்‌ பெருமானை அகத்துள்‌ கொண்டு இத்‌்தருக்குளத்தின்‌ 
பன்னிரு துறைகளிலும்‌ நீராடித்‌ தருக்கோயிலைப்‌ பன்னிரு 
முறை வலம்வரும்‌ நியதியை ஒருமண்டலம்‌ கொள்வரேல்‌ அந்‌ 
நோய்‌ அகலும்‌ என்னும்‌ நம்பிக்கை இன்றும்‌ உள்ளது. 


பிரமதேவன்‌ இத்திருக்குளத்தின்‌ 8ழ்த்திசையில்‌ *இருக்கு” 
வேதத்தையும்‌, தென்‌ இசையில்‌ “யசுர்‌! வேதத்தையும்‌, மேற்குத்‌ 
இசையில்‌ “சாம” வேதத்தையும்‌, வட இசையில்‌ அதர்வண” 
வேதத்தையும்‌, நடுவில்‌ “சப்தகோடி மகா மந்திரங்‌'களையும்‌ 
பதினெண்‌ புராணங்களையும்‌ வைத்துப்‌ புனிதமாக்கனான்‌ என 
இவ்வூர்த்‌ தலபுராணம்‌ கூறுன்றது. 


எண்ணிலாச்‌ சிறப்புடைய இத்தருக்குளம்‌ கும்பகோணம்‌ 
மகாமகக்‌ குளத்திற்கு இணையாக விளங்குகின்றது. “மகம்‌ 
பிநந்தது ஈல்லூரில்‌ மகாமகம்‌ பிறந்தது கும்பகோணத்தில்‌” 
என்று கூறி, மாசிமக நன்னாளில்‌ மக்கள்‌ திரண்டு வந்து இதில்‌ 
நீராடுகின்‌ றனர்‌. 


இத்தல நாயகரா ய கலியாணசுந்தரப்‌ பெருமான்‌ வைகாசி 
விசாகம்‌, கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகள்‌, மார்கழித்‌ 
இருவாதிரை, மாசிமகம்‌ முதலிய நாட்களில்‌ இதல்‌ தீர்த்தம்‌ 
அருளுகன்றார்‌. 


அக்கினி தீர்த்தம்‌: இது இவ்வூரில்‌ இக்கோயிலுக்குத்‌ தென்‌ 
ஒழக்&ல்‌ அந்தணர்கள்‌ வாழ்‌8ன்ற அக்ரகாரத்திற்குக்‌ இழக்கில்‌ 
உள்ளது. 

நாககன்னி தீர்த்தம்‌: இக்குளம்‌ இக்கோயிலுக்குத்‌ தெற்கே 
ஒருகல்‌ தூரத்தில்‌ உள்ள மூலாழ்வான்‌ சேரி என்ற 8ராமத்தில்‌ 
உள்ளது. 

தரும தீர்த்தர்‌: இக்குளம்‌ இக்கோயிலுக்கு மேற்கில்‌ சிறு 
குட்டையாக இருக்கறது. 


தேவதீர்த்தம்‌: இது இந்தக்கோயிலுக்கு வடமேற்கில்‌ 
“காக்கைக்குளம்‌” என்னும்‌ பெயருடன்‌ இருக்கன்‌ றது. 


8 


பிரமகுண்டம்‌: இது இந்தக்‌ கோயிலுக்குத்‌ தென்மேற்டுல்‌ 
முக்கால்‌ கல்‌ தூரத்தில்‌ வாழைப்பழக்கடைக்கும்‌ பொன்னி 
யம்மன்‌ கோயிலுக்கும்‌ இடையில்‌ சாலைக்குத்‌ தென்புறம்‌ 
இருக்கிறது. 


ஐராவத தீர்த்தம்‌: இந்திரனது பட்டத்து வெள்ளை யானை 
யாகய ஐராவதம்‌ பூசித்த கோயிலுக்குக்‌ கீழ்புறம்‌ அதாவது 
உத்தாணி இராமத்திற்கு மேஃகில்‌ புகைவண்டிப்‌ பாதைச்கு 
மேல்புறம்‌ சாலேயைஓஒட்டித்‌ தென்பக்கம்‌ உள்ளது. ஐராவதம்‌ 
பூசித்த கோயில்‌ ஒரு பெரும்‌ இலிங்கத்துடன்‌ மேற்புறம்‌ 
இருக்கின்றது. 


சந்திரதீர்த்தம்‌: இது சந்தடிக்குளம்‌ என்னும்‌ பெயருடன்‌ 
கோயிலுக்கு வடக்கில்‌ உள்ளது. 


சூரியதீர்த்தம்‌ ௨ இக்குளம்‌ இவ்வூருக்குக்‌ கிழக்கில்‌ உள்ள 
கிளியூர்‌ ரொமத்திற்கு மேற்கில்‌ உள்ளது. 


காவிரிதீர்த்தம்‌ ; வான்‌ பொய்ப்பினும்‌ தான்‌ பொய்யாக்‌ 
காவிரியின்‌ ஒளை௩திகளில்‌ ஒன்றா கடுவாய்‌ (குடமுருட்டி 
ஆறு) இத்தலத்திற்கு வடக்கில்‌ ஓடுகிறது, இங்குப்‌ பூசை 
மண்டபத்துடன்‌ நீராடுதுறை ஒன்றுள்ளது. ஆடிபதனேட்டு, 
ஐப்பசி மாதப்பிறப்பு, ஆனிமாத அமர்நீஇநாயனார்‌ பூரநாள்‌ 
ஆகிய இனங்களில்‌ இக்கோயில்பெருமான்‌ இங்குவந்து 
தீர்த்தம்‌ அருளுகின்றார்‌. 


கலவிருட்சம்‌ 


மிகப்பழமையான காலத்தே நம்முன்னோர்கள்‌ கான 
கத்தை இருப்பிடமாகக்‌ கொண்டு வாழ்ந்தனர்‌. அப்போது 
இறைவன து வடிவத்தை மரத்தடியில்‌ எழுந்தருளச்செய்து 
வழிபட்டனர்‌. பின்னர்‌ நாகரிக வளர்ச்சியில்‌ காடுகெடுத்து 
நாடாக்கப்பட்டு, தெய்வங்களுக்கு மிகப்பெரிய கோயில்கள்‌ 
அமைக்கப்பெறினும்‌ ஆதியில்‌ இருந்த மரத்‌ இனை அழிக்காது 
அதனை இன்றும்‌ கோயிலில்‌ தலவிருட்சம்‌ என்ற பெயரில்‌ 
வளர்த்து வருகின்றனர்‌. அவ்வகையில்‌ இத்தலத்தின்‌ ஆஇமரம்‌ 
(தேலவிருட்சம்‌)) வில்வமரமாகும்‌, 


9 


கற்றாக்கோயில்கள்‌ 


இப்பெருங்கோயிலின்‌ நான்கு இருவீதிகளில்‌ தென்‌ ழக்கு 
வடமேற்கு ஆகிய இருதிசைகளிலும்‌ பிள்ளையார்கோயில்‌ 
களும்‌, மேலவீதியில்‌ ஒரு பெருமாள்‌ கோயிலும்‌, அடுத்து 
வேதியர்கள்‌ வாழ்கீன்ற அகரத்தன்‌ மேற்றிசையில்‌ ஒருபெரு 
மாள்‌ கோயிலும்‌, கீழ்த்திசையில்‌ ஒருபிள்ளையார்‌ கோயிலும்‌, 
மற்றும்‌ இப்பெருங்கோயிலுக்குத்‌ தென்‌ மேற்கு மூலையில்‌ ஒரு 
மாரியம்மன்‌ கோயிலும்‌ இருக்கிறது. 


தருக்கோயிலின்முன்‌ உள்ள படித்துறையை ஒட்டித்‌ 
தென்பக்கம்‌, முன்னர்‌ அமர்ரீதிநாயனார்‌ கட்டிய இருமடம்‌* 
இருந்த இடத்தில்‌ ஒருபிள்ளையார்‌ கோயிலும்‌, கீழவீஇயில்‌ 
தேர்நிலை மண்டபத்தடியில்‌ ஒருபிள்ளையார்கோயிலும்‌ இருக்‌ 
கிறது. 


தலவரலாறு 


இப்பனிதத்‌ தலத்தின்‌ புராணம்‌ மிகச்‌ சிறப்புடை யதாகும்‌. 
இதன்‌ பெருமைகளைச்‌ சிவபிரானே முருகனுக்கும்‌, முருகன்‌ 
ஈந்ததேவருக்கும்‌. நந்திதேவர்‌ சனற்குமாரருக்கும்‌, சனற்‌ 
குமாரர்‌ வியாசருக்கும்‌, வியாசர்‌ மற்றைய முனிவர்களுக்கும்‌ 
எடுத்துரைத்தார்‌ என இப்புராணம்‌ கூறுகின்றது. 


இவ்விவரங்கள்‌ வடமொழீப்‌ பராணங்களாகிய பிர்மாண்‌ 
டம்‌, காருடம்‌. பவுடிகோத்திரம்‌, சிவரகசியம்‌, உபமர்யு பக்த 
விலாசம்‌ ஆகியவற்றில்‌ எடுத்துரைக்கப்படுகின்‌ றன; இவற்றி 
லிருந்து பல பகுதிகளை எடுத்துத்‌ தொகுத்து **சுந்தரகிரி மகாத்‌ 
மியம்‌?? என்றொரு வடமொழிப்‌ புராணத்தைப்‌ பைங்காகாடு 
கணபதி சாஸ்திரிகள்‌ என்ற வடமொழிப்புலவர்‌ செய்‌ 
துள்ளார்‌. 

இந்நூல்‌, அடியில்கண்டவாறு 28 சருக்கங்களையும்‌ 1424 
சுலோகங்களையும்‌ உடையது. முதல்‌ 7 சருக்கங்கள்‌ பவுடி 
கோத்திரத்திலிருந்தும்‌, அடுத்த 10 சருக்கங்கள்‌ காரூடத்தில்‌ 

* இம்மடம்‌ பழுது அடையத்‌ தொடங்கியதும்‌ அங்கிருந்த 
அமர்தீதி நாயனார்‌ சிலாவடிவம்‌ கோயிலுக்குள்‌ கொண்டுவந்து 
வைக்கப்பட்டது. பின்னர்‌ மேலும்‌ சிதலமடையவே 19ச4-இல்‌ 
தகர்க்கப்பட்டுவிட்டது. 


2 


10 


இருந்தும்‌, அடுத்த 7 சருக்கங்கள்‌ பிர்மாண்ட த்திலிருந்தும்‌, 
அடுத்த 3 சருக்கங்கள்‌ வெரகயெத்‌திலிருந்தும்‌, அடுத்த ஒரு 
சருக்கம்‌ உபமந்யு பக்த விலாசத்திலீருந்தும்‌ எடுத்தாளப்‌ 
பட்டுள்ளது. 


இந்த “சுக்தரகரி மகாத்மியம்‌ '£ என்னும்‌ வடமொழிப்‌ 
புராணம்‌ 1906-ல்‌ இவ்வூரிலிருந்து மறைந்த பிரமஸ்ரீ கலியாண 
சுந்தர சாஸ்திரி அவர்களால்‌ பதிப்பிக்கப்‌ பெற்றுள்ள து. 


இவ்வடமோழிப்‌ பராணங்களேயன்‌ நித்‌ தமிழில்‌ சிவப்‌ 
பிரகாச அடிகளாரின்‌ இளவலும்‌ கோளத்‌இப்‌. புராண ஒரு 
பகுதியின்‌ ஆசிரியருமான வேலையசுவாமிகள்‌ இத்தலத்திற்கு 
ஒரு புராணம்‌ இயற்றியதாகக்‌ கூறப்படுகிறது, 


மேலும்‌ 17-ஆம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த இலக்கண விளக்‌ 
கம்‌ என்னும்‌ நூலின்‌ ஆசிரியராகிய வைத்‌இயநாததே௫கர்‌ 
என்னும்‌ நாவலர்‌ இத்தலபுராணத்தை 26 சருக்கங்களாக 
1018 பாக்களில்‌ இயற்றியுள்ளார்‌. 


இந்நூல்‌ மிகச்சொல்லழகும்‌ சைவசித்தாந்தக்‌ கருத்துக்‌ 
களும்‌ கொண்ட து. சிற்சில இடங்களில்‌ கம்பராமாயணப்‌ 
பாக்களின்‌ சாயலையும்கோண்டது. இர்நூலும்‌ இவ்வூரில்‌ 
இருந்த பீரமஸ்ரீ கலியாணசுந்தர சாஸ்திரிகளால்‌ 1908-ல்‌ 
அச்சடப்பட்டுள்ள து.* 


இந்நூலின்‌ உரைஈடையாக்கம்‌ இக்கோயிலைப்‌ பரிபா 
லித்து வரும்‌ இருக்கயிலாய பரம்பரைத்‌ இருவாவடுதுறை 
ஆதனத்து 22-ஆவது குருமகா சந்நிதானம்‌ அவர்கள்‌ அரு 
ளாட்சிக்‌ காலத்தில்‌ வெளியிடப்பட்டுள்ளது, இக்நூலின்கண்‌ 
கூறப்படும்‌ வரலாறுகளை இதனடியில்‌ சுருக்கமாகக்‌ 
காணலாம்‌. 


கந்தராசலம்‌ வந்த வரலாறு 


ஒரு சமயம்‌ வாயுதேவனுக்கும்‌ ஆஇசேடனுக்கும்‌ பலப்‌ 
பரீட்சை நடந்தது, அதன்படி “வாயு தன்‌ பெருவேகத்தால்‌ 
மேருமலையின்‌ கரத்தைப்‌ பெயர்க்கவேண்டும்‌; ஆதிசேடன்‌ 


்‌ இப்போது தஞ்சாவூர்‌ அரண்மனை சரஸ்வதி மஹால்‌ நூல்‌ 
திலையத்தில்‌ அச்சிடப்பெற்றுள்ளது. 


11 
அதனைப்‌ பெயர்க்கமுடியாதபடி தடுக்கவேண்டும்‌. அப்படியே 
வாயு பெருவேகத்தைக்‌ காட்ட, ஆதிசேடன்‌ படமெடுத்துத்‌ 
தடுக்க, வாயுவின்‌ செயல்‌ கைகூடாது காற்றின்‌ வேகத்தால்‌ 
அனைவரும்‌ தவிக்க நேர்ந்தது, 


அதனால்‌ தேவர்கள்‌ அனைவரும்‌ ஆதுசேடனை அவனது 
படத்தைச்‌ சருக்கச்சொல்ல, தேங்கிரின்ற பெருங்காற்றின்‌ 
வேகத்தால்‌ மேருவின்‌ இரு கொடுமூடிகள்‌ பெயர்ந்தன. 
இவற்றுள்‌ சுந்தரகிரியாகிய முடி இத்திந௩ல்லூரிலும்‌, மணி 
கூட ஒரியாய முடி தென்கிழக்கில்‌ உள்ள ஆவூரிலும்‌ 
விழுந்தன. இங்கு விழுந்த சுந்தரகிரியின்‌ உச்சியில்‌ ஒரு வில்வ 
மரத்தடியில்‌ பெருமான்‌ சுயம்பு வடிவாய்த்‌ பணம்‌ அனைவ 
ருக்கும்‌ அருள்டரிந்தார்‌. 


பிரமதேவன்‌ பூசிக்க து 


முன்னர்‌, பிரமதேவன்‌ தனது தந்த இருமாலுடன்‌ 
நடந்த போட்டியில்‌ சிவபிரானது முடியைக்‌ கண்டேன்‌ 
என்று பொய்யுரைத்த இவ்னையைப்‌ போக்கிக்கொள்ள இச்‌ 
சுந்தரகிரிக்கு முன்னால்‌ தன்‌ பெயரால்‌ பொய்கை ஒன்றை 
௫ீறுவி நீராடி, பெருமானைப்‌ பூசித்துப்‌ பேறுபெற்றான்‌. இப்‌ 
பிரமூர்த்தம்‌ பின்னர்‌ சப்தசாகரம்‌ (எழுகடல்‌) எனப்‌ பெயர்‌ 
பெற்றது. 


அகத்தியருக்குத்‌ தருமணக்கோலம்‌ 
காட்டியது 


முன்னொருசமயத்தில்‌ மலையரையன்‌ மடப்பாவையை 
(உமாதேவியை) இவெபிரான்‌ தருமணம்‌ புரிந்துகொள்ளும்‌ 
காட்சியைக்‌ காண அனைத்துச்‌ 8வகோடிகளும்‌ இரண்டு அங்கு 
சென்றனர்‌. அதனால்‌ உலகின்‌ வடதிசை பெரும்‌ பாரத்தால்‌ 
தாழவே தென்திசை உயர்ந்தது. இதனைத்‌ தென்‌ இசைக்குச்‌ 
சென்று நின்று சமப்படுத்துமாறு பெருமான்‌ தமிழ்முனிவ 
ருக்கு (அகத்தியருக்கு) கட்டளையிட அதற்கு அவர்‌ இருமணக்‌ 
காட்சியைக்‌ காணும்‌ வாய்ப்பு தமக்கு வாய்க்கப்பெறாமல்‌ 
போவதைக்கூறி இரந்தார்‌. பெருமான்‌ பின்னர்‌ இக்காட்டுயை 
இவ்வாறே காட்டுவதாகக்‌ கூறிப்‌ பின்‌ அக்காட்‌ சியை இத்‌ 
தலத்தில்‌ காட்டியருளினார்‌. 


12 
அதனைக்கண்டு மகிழ்ந்த அகத்தியர்‌ இங்கு சுந்தரலிங்கத்இன்‌ 
வலப்பக்கம்‌ பிறிதொரு அருட்குநியை (பாணத்தை) வைத்துப்‌ 
பூசித்துப்‌ பேறுபெற்றார்‌. அன்று அவர்கண்ட இருமணக்‌ 
கோலத்தைக்‌ காட்டும்‌ சிற்பத்தை, மூலலிங்கத்தின்பின்‌ ௧௬ 
வறையில்‌ இன்றும்‌ காணலாம்‌, 


தேவர்கள்‌ தருவைந்தெழுகத்தின்‌ 
' பெருமையை உணர்ந்தது 
ஒருசமயம்‌ தேவர்கள்‌ அனைவரும்‌ பிரமனை அடைந்து 
எல்லையில்லா இன்பத்தையும்‌ மாறிலா ம8ழ்ச்‌சியையும்‌ 
அடைய வழி ஒன்று உரைக்கவேண்டினர்‌. அதற்கு வாணி 
கேள்வனாகிய பிரமன்‌ தருவைந்தெமுத்தனை உபதேசிக்கப்‌ 
பெறுவதேயாகும்‌ என்று அதன்‌ சிறப்பினைக்‌ கூறலானார்‌. 


“இதன்‌ சிறப்பு அளவிடற்கரியது, இது மந்திரங்கள்‌ யாவற்‌ 
றிலும்‌ மேலானது. வேதம்‌ நான்‌னும்‌ மெய்ப்பொ ருளாய்த்‌ 
இகழ்வது. பிறவிப்பிணியை நீக்கவல்லது. அழிவிலா வீடு 
பேற்றை அளிக்கவல்லது. அன்பில்லாத மூர்க்கரேயாயினும்‌ 
இன்புடன்‌ மனத்தில்‌ நினைத்தாராயின்‌ அரனடிக்கு ஆளாக்கும்‌ 
தன்மையது. 


கல்லுடன்‌ சேர்த்துக்கட்டி, கடலிலிட்டாலும்‌ நற்றுணை 
யாய்நின்‌ று கரைசேர்க்கவல்லது, இதனால்‌ தொல்லைகளும்‌ 
நோய்களும்‌ நீங்கும்‌. அன்புளார்‌ மிகப்பெருஇ நினைவாராயின்‌ 
அவரை வானவராக்கும்‌. கொல்ல ஈமன்‌ தூதர்‌ வரினும்‌ நினை 
வார்க்கு அல்லல்கெடுப்பது. ஒண்சுடர்‌ ஞானவிளக்ஜனை ஏற்றி 
அன்புத்தேனை வழிதிறந்து ஏத்தவல்லார்‌ வெமாம்பேறு பெறு 
வர்‌. இன்னும்‌ வினையின்‌ நீங்க விளங்‌ஒய அறிவுடையார்‌ ஆவர்‌. 
ஆதலின்‌ துஞ்சலும்‌ துஞ்சல்‌ இல்லாதபோ இனும்‌ நெஞ்சகம்‌ 
நைந்து நினைக்கற்பாலது. இதனை மாம்‌ மறக்கினும்‌ நமது நா 
சொல்லற்பாலது. 


சூக்குமம்‌, காரணம்‌, மகாகாரணம்‌ எனப்‌ பக்குவரிலைக்கு 
ஏற்ப ஞானாசிரியனால்‌ உபதே௫க்கப்படுவது, நானும்‌ எனது 
தந்தையுமே இதனை ஆய்ந்திலம்‌. ஆதலின்‌ உமைபங்கனாயே 
சிவபிரானை வழிபட்டு அறிதல்‌ ஈன்று. நாண்‌ மூன்னர்‌ வழிபட்டு 
உயர்ந்த சுக்தரகிரியாய இரு௩ல்லூரை நீங்கள்‌ அடைந்து 
பேறு பெறுங்கள்‌” என்றுரைத்தார்‌. 


12 


அவ்வாறே தேவர்கள்‌ இச்சுந்தராசலமாய இருகல்லூ 
ருக்குவந்து தங்கள்‌ பெயரால்‌ ஒரு குளத்தை நிறுவி நீராடிச்‌ 
இவபெருமானைப்‌ பூசித்து, இருவைந்தெழுத்தனை உபதேசிக்கப்‌ 
பெற்றனர்‌. 


அக்கினி தீர்க்தச்‌ சிறப்பு 

மதுரை சோமசுந்தரக்கடவுளை மருமகனாய்‌ அடையும்‌ 
பேறுபெற்ற மலையத்துவச பாண்டியன்‌ காலத்தில்‌ வாழ்ந்த 
அந்தணச்‌ சிறுவன்‌ ஒருவன்‌, தன்‌ குருவின்‌ பசுவை ஒருசமயம்‌ 
உணவின்‌ றிப்‌ பட்டினிபோட, அதனால்‌ பசுவுக்குரியவன்‌ மறு 
பிறவியில்‌ நாயாய்ப்பிறந்து அலைந்து ஒருதினம்‌ இத்தலத்திற்கு 
வந்தான்‌, அன்‌ று சிவராத்திரி நன்னாள்‌. ஒரு அந்தணச்‌ சிறுவன்‌ 
இப்பஇயில்‌ உள்ள அக்கினி தீர்த்தத்தில்‌ நீராடித்‌ தன்முடியில்‌ 
இருந்த ரீரைத்தட்ட அத்துளிகள்‌ அந்காயின்மேல்‌ தெரித்தது. 
அவ்வளவில்‌ அந்நாயுருவம்‌ நீங்கியது. முன்னுருவம்‌ பெற்ற 
அவ்வந்தணன்பின்‌ சுந்தரகாதப்பெருமானைத்‌ தரிசித்து நற்பேறு 
பெற்றான்‌. 


௬மஇ காந்தனை மணந்தது 


பாம்புகளுக்கு அரசனாகிய ஆஇசேடனது மகள்‌ சுமதி, 
தனக்கனிய கணவனை வேண்டித்‌ இனம்‌ ஒருபிலத்தின்‌ வழி 
இக்ஈல்லூருக்கு வந்து ஒரு தீர்த்தத்தில்‌ நீராடிப்‌ பெருமானை 
வழிபட்டு, தன்‌ நாகர்‌ உலகம்‌ சென்றுவந்தாள்‌. இவ்வாறான 
நாட்களின்‌ சோணாட்டை ஆண்டுவந்த ஒரு அரசிளங்குமரன்‌ 
அரித்துவசன்‌ 2 என்பவன்‌ ஒருநாள்‌ இங்குவந்து கலியாண 
சுந்தரப்‌ பெருமானைத்‌ தரிசித்தசமயம்‌ அங்குவந்த சுமதியைக்‌ 
கண்டு விரும்ப, பின்‌ பெருமான்‌ அருளால்‌ இருவரும்‌ மணஞ்‌ 
செய்துகொண்டு பெருமானைப்‌ பலநாளும்‌ தரிசித்துப்‌ பேறு 
பெற்றனர்‌. 


3 இது இவ்வூருக்குத்‌ சகற்கக்‌ உள்ள மூலாழ்வான்சேரி 
என்னும்‌ சிற்றூரில்‌ உள்ளது. 

2 திருவலஞ்சுழி தலவரலாற்றில்‌ இம்மன்னன்‌ காவிரியின்‌ கிளை 
யாகிய அரிசிலாற்றைக்‌ கொணர்த்தான்‌ எனப்படுகிறது. 


14 
திருமால்‌ நரசிங்கவடிவம்‌ பெற்றது 


கொடிய அரக்கனாகிய இரணியனைக்‌ கொல்ல நரசிங்க 
வடிவம்‌ வேண்டி இத்தலத்தில்‌ திருமால்‌ தவங்கிடந்தார்‌. 
இத்தல நாயகராகய சுந்தரகாதப்பெருமான்‌ தோன்றி அவ்‌ 
வடிவத்தை அளித்து, இரணியன்‌ மாய்ந்தபின்‌ தன்‌ கருவறை 
விமானத்து உச்சியில்‌ மேற்குமுகமாய்‌ அவ்வடிவுடன்‌ இருக்கப்‌ 
பணித்தார்‌. அவ்வடிவத்தை இன்றும்‌ இவ்வீமானத்தில்‌ 
காணலாம்‌. 


எழுகடல்‌ வந்த வரலாறு 


ஒருசமயம்‌ பாண்டவர்களின்‌ அன்னை குந்திதேவி இத்‌. 
தலத்தை வந்தடைந்தபோது நாரதமுனிவரைச்‌ சந்தித்தாள்‌. 
அன்று மாமெக ஈன்னாள்‌. கடல்‌ நீராடுவது றந்த புண்ணியம்‌ 
என அவர்‌ கூறக்‌ கேட்டுப்‌ பெருமானிடம்‌ வேண்டினாள்‌. 
அவளது விருப்பம்நிறைவேற முன்‌ மதுரையில்‌ மலையத்‌ துவ௪ 
பாண்டியனின்‌ தேவி காஞ்சனமாலைக்காகப்‌ பெருமான்‌ எழு 
கடலையும்‌ பொற்றாமரைக்‌ குளத்தில்‌ வருமாறு செய்ததுபோல்‌ 
இங்கு குந்திக்காகப்‌ பிரமஜர்த்தத்தில்‌ உப்பு, கரும்பு, கள்‌, 
நெய்‌, தயிர்‌, பால்‌, மீர்‌ ஆகிய ஏழு கடல்ர்களையும்‌ வருமாறு 
செய்யக்‌ குந்தி நீராடிப்‌ பேறுபெற்றாள்‌. இக்குக்‌தியின்‌ லா 
வடிவம்‌ ஒன்று பெருமானைப்‌ பூசிக்கும்‌ கோலத்தில்‌ இக்‌ 
கோயிலுள்‌ இருக்கிறது. 


ஐராவதம்‌ பூசித்தது 


ஒருசமயம்‌ இந்திரனால்‌ சாபம்‌ பெற்ற அவனது வெள்ளை 
யானையாகிய ஐராவதம்‌, இத்தலத்‌தற்குவர்து தென்மேற்குத்‌ ' 
திசையில்‌ ஒரு குளத்தையும்‌ இலிங்கத்தையும்‌ வைத்து வழி 
பட்டுச்‌ சாபம்‌ நீங்கப்பெற்றது. அக்கோயில்‌ இப்போது 
இவ்வூருக்கு மேற்றிசையில்‌ உள்ள உத்தாணி என்ற கிராமத்‌ 
இன்‌ மேற்கில்‌ உள்ளது. 


* இவ்வேழு கடல்களைக்‌ குறிக்கும்‌ ஏழு கிணறுகள்‌ இக்குளத்‌ 
துள்‌ உள்ளதாகச்‌ சொல்லப்படுகிறது. 


15 


தியாகராசப்பெருமான்‌ இத்தலத்தில்‌ 
வீற்றிருந்தது 
இப்போது இது மூலாதாரத்‌ தலமாகயே ஆரூரில்‌ வீற்றிருக்‌ 
கும்‌ ஆழித்தேர்‌ வித்தகனாஇய இயாகராசப்பெருமானை முசுகுந்‌ 
தன்‌ இந்தரனிடமிருந்து பெற்றுவரும்போது இத்தலத்தில்‌ 
பெருமானின்‌ அருளுரைப்படி மூன்று நாட்கள்‌ வைத்துப்‌ 
பூசித்துப்‌ பின்‌ ஆரூர்க்கோயிலுக்கு எடுத்துச்சென்றான்‌. 


மற்றும்‌ இக்கோயிலில்‌ வழிபட்டு 
உய்ந்தோர்‌ 
சங்குகன்னன்‌ என்னும்‌ வேட அரசன்‌ வழிபட்டுப்‌ 
புத்தரப்பேற்றை அடைந்தான்‌. 
அந்தணன்‌ ஒருவனது பொருளைக்கவர்ந்த வசு என்ற 
மற்றொரு அந்தணன்‌ அத்தீவினையின்‌ வேதனையிலிருந்து விடுபட. 
இங்குப்‌ பெருமானைப்‌ பூசித்து ஈற்கதி அடைந்தான்‌. 


மற்றும்‌ பல தேவர்களும்‌, சித்தர்களும்‌, முனிவர்களும்‌ 
இத்தலத்தில்‌ சித்து பெற்றுள்ளனர்‌. 


நாயன்மார்கள்‌ அறுபத்துமூவருள்‌ 
வழிபட்டோர்‌ : 


கோச்செங்கட்‌ சோழநாயனார்‌ 
இருவானைக்கா சம்புலிங்கப்‌ பெருமானை முற்பிறவியில்‌ 
ஒிலந்தியாக இருந்து வழிபட்ட வனே இக்கோச்செங்கட்‌ சோழ 
னாவான்‌. இவன்‌ இவபிரானுக்கு யானை ஏறாத மாடமாக 
எழுபது கோயில்களை அமைத்தான்‌. அவ்வமைப்பில்‌ மிகவும்‌ 
பெரிய அளவில்‌ அமைந்த கோயிலே இங்குப்‌ பெருமான்‌ 
பெருமாட்டியுடன்‌ வீற்றிருக்கும்‌ பெருங்‌ கோயிலாகும்‌. 


அமர்நீதிநாயனார்‌ 
பிற்காலச்‌ சோழமன்னர்களது இருவுடைய ஈகரங்சுளில்‌ 


ஒன்று பழையாறை, இங்கு வணிகர்‌ குலத்தில்‌ தோன்றியவர்‌ 
அமர்நீதியார்‌, இவர்‌ இத்திருகல்லூருக்கு வந்து திருமடம்‌ 


16 


ஒன்று கட்டித்தங்க இங்குவரும்‌ அடியர்களுக்குக்‌ கோவணம்‌, 
ஆடை, அறுசுவை அழுது அளித்துவந்தார்‌. இந்நாட்களில்‌ 
ஒருநாள்‌ நல்லூர்‌ கலியாண சுந்தரப்பெருமான்‌ மறைக்குலத்‌ 
தொரு பிரமசாரியின்‌ வேடம்‌ தாங்கக்‌ கையினில்‌ தண்டும்‌ 
கோவணமும்‌ உடையவராய்‌ இவரது மடத்தைக்‌ குறுகனார்‌. 
அப்போது அமர்நீதியார்‌ அமுதுண்ணுமாறு வேண்டம்‌ பெரு 
மான்‌ தாம்‌ பொன்னி தியில்‌ நீராடி வருவதாகக்கூறி, தன்னிட 
மிருந்த ஒருகோவணத்தைப்‌ பத்திரமாக வைத்தருக்குமாறு 
கொடுத்துப்போய்‌, பின்னர்‌ அக்கோவணத்தை மறையும்படிச்‌ 
செய்தார்‌. 


பின்னர்‌ பெருமழைபெய்ய அதல்‌ ஈனைந்துவந்த பிரமசாரி 
தம்கோவணத்தைக்‌ கேட்க அமர்ரீஇயார்‌ வைத்த இடத்தில்‌ 
காணாது திகைத்து உள்ளதைக்கூறி வேறுகோவணம்‌ ஒன்று 
ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினார்‌. ஆனால்‌ பிரமசாரி மறுத்து 
தன்கோ வண எடைக்குக்‌ கோவணம்‌ அளிக்குமா றுசொன்னார்‌. 
அவ்வண்ணம்‌ தராசில்‌ வைக்க முற்பட்டார்‌. அமர்நீதியார்‌ 
கோவணங்களே அன்றித்‌ தம்‌ ஆடை அணிகள்‌ அனைத்தையும்‌ 
வைத்தும்‌ நேர்‌ நிற்கவில்லை. பின்‌ தன்‌ மனைவி மகவையும்‌ 
ஏற்றிப்‌ பின்‌ தானும்ஏறத்‌ தராசு சரிரின்றது. பிரமசாரியும்‌ தம்‌ 
உருக்கரந்து உமாபஇயாகக்‌ காட்டு அளித்து அமர்நீநியாரை 
அவர்‌ மனைவி மகவோடு இருக்கயிலைக்கு அழைத்துச்சென்றார்‌. 


திருநாவுக்கரசு ௬வாமிகளுக்குத்‌ 
கருவடிசூட்டியருளிய து 


நம்நாட்டில்‌ பெருமாள்கோயில்களிலேதான்‌ தரிசனம்‌ 
செய்யச்‌ செல்பவர்கட்குத்‌ இருமாலின்‌ இருவடிபஇத்த முடியை 
(சடாரியை) தலையில்‌ சூட்டுவது வழக்கம்‌, வொலயங்களில்‌* 
இவ்வழக்கம்‌ இல்லை, ஆனால்‌ இத்‌திருநல்லூரில்‌ சிவபிரானது 
இருவடி. பதிக்கப்பெற்ற முடி ஒன்றைத்‌ தரிசனம்‌ செய்ய 
வருகன்றவர்களுக்குச்‌ சூட்டும்‌ வழக்கம்‌ இன்றும்‌ உண்டு. 
காரணம்‌ ₹ 


* திருத்தணி, கச்சிஏகம்பம்‌ இங்கு இப்படி உண்டு. 


17 


. சைவப்‌ பெருநெறிக்கே அணியாய்‌ விளங்கும்‌ இருநாவுக்‌ 
கரசு சுவாமிகள்‌ இருவஇகையைவிட்டுப்‌ புறப்பட்டு, பெண்ணா 
கடம்‌, இல்லை, சகொழி, இடைமருது முதலிய தலங்களைத்‌ 
தரிசித்தபின்‌ பழையாறை வணங்கத்‌ இருச்சத்திமுற்றத்தற்கு 
வந்து, எமபயம்நீங்க இறைவனை அவர்தம்‌ இருவடியைத்‌ தம்‌ 
தலைமீது சூட்டியருளுமாறு, 


₹* கோவாய்‌ முடுகி அடுதிறற்‌ கூற்றங்‌ குமைப்ப தன்முன்‌ 
பூவார்‌ அடிச்சுவடு என்மேற்‌ பொறித்துவை போகவிடின்‌ 
மூவா முழுப்பழி மூடுங்கண்‌ டாய்முழங்‌ குந்தழற்கைத்‌ 
தேவா திருச்சத்தி முற்றத்‌ துறையும்‌ சவக்கொழுந்தே ம 
என்று விண்ணப்பித்துக்கொள்ள, சிவபிரான்‌ “நல்லூருக்கு 
வா?” எனக்‌ கட்டளையிட்டருளினார்‌. நாவரசும்‌ நல்லூருக்கு 
வந்து பெருமான்‌ இருமுன்‌ பணிந்து எழத்‌ திருவடி சூட்டப்‌ 
பெற்றார்‌. இவ்வரிய நிகழ்ச்சியை, 
* நன்மையெரு கருள்நெறியே வந்தணைந்து நல்லூரின்‌ 
மன்னுதிருத்‌ தொண்டனார்‌ வணங்கிமகிழ்த்‌ தெழும்‌ 
[பொழுதில்‌ 
உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம்‌ என்றவர்கள்‌ 
சென்னிமிசைப்‌ பாதமலர்‌ சூட்டினான்‌ சிவபெருமான்‌” £ 


எனச்‌ சேக்கிழார்பெருமான்‌ பாடுகின்றார்‌, 


இவ்வா று இருவடி சூட்டப்பெற்ற நாவரசர்‌ “ நினைந்து 
உருகும்‌ அடியாரை நையவைத்தார்‌...'' எனத்‌ தொடங்கும்‌ 
பருத்காணட்கன்‌ இருப்பதிகத்தைப்‌ பாடி, பாடல்கள் தோறும்‌ 
..இருவடியென்‌ தலைமேல்வைத்தார்‌ நல்‌ லூ ரெம்பெருமானார்‌ 
நல்லவாறே” என்‌ றுபாடினார்‌, 


இக்கிகழ்ச்சியினைத்‌ தமிழ்விடு தூது என்ற நூலில்‌, 


** தோன்றயன்மால்‌ 3 க 
தேடிமுடி யாவடியைத்‌ தேடாதே நல்லூரில்‌ 
பாடி முடியாப்‌ படைத்தோரும்‌,?” 
எனக்‌ குறிப்பிடப்பட்டுள்ள து 
இதன்பின்‌ நாவரசர்‌ பலநாட்கள்‌ இங்குத்‌ தங்கியிருந்து 
கொண்டு அருகிலுள்ள இருப்பாலைத்துறை, இருக்கருகாவூர்‌, 
இருஆவூர்‌ முதலிய தலங்களுக்குச்‌ சென்று வந்தார்‌, பின்இத்‌ 


ப] 


18 


இருநல்லூரிலிருந்து புறப்பட்டுத்‌ திருப்பழன ம்பணிந்து பின்‌ 
இங்களூர்‌ அப்பூதியடிகளார்மனையில்‌ தங்கி அருள்புரிந்து, பின்‌ 
மீண்டும்‌ இருஈல்லூர்‌ வந்துபணிந்து, பின்‌ திருவாரூர்‌ செல்லும்‌ 
விருப்பம்‌ எழவே அங்குநின் றும்‌ புறப்பட்டுப்‌ பலதலங்‌ 
களையும்‌ தரித்துக்கொண்டு சென்றார்‌. 


ஞானசம்பந்தர்வந்து தரிசித்துப்‌ பாடியது 


ஈற்றமிழ்வல்ல ஞானசம்பந்தப்பெருமான்‌ தம்‌. ஜந்தாம்‌ 
யாத்திரையில்‌ கொங்குநாட்டிலிருந்து இரும்பிவருகையில்‌ 
இத்தலத்து மறையவர்கள்‌ இரண்டு எழுந்து வரவேற்க இத்‌ 
இருநல்லூர்க்‌ கோயிலுட்புகுந்து பெருமானைப்‌ பாடிப்பரவி, 
சன்னாட்கள்‌ தங்கியிருந்தார்‌, இதனை, 


₹* அன்ன தன்மையில்‌ அப்பதியினில்‌ அமர்ந்தருளி 
மின்னெ டுஞ்சடை விமலர்தாள்‌ விருப்பொடு வணங்கிப்‌ 
பன்னும்‌ இன்னிசைப்‌ பதிகமும்‌ பலமுறை பாடி 
தநன்னெ டுங்குல நான்மறை யவர் தொழ நயந்தார்‌ ”' 
(பெரியபுராணம்‌ - சம்பந்தர்‌ புராணம்‌ பாட்டு - 570) 


எனச்‌ சேக்கிழார்பெருமான்‌ பாடுஒறுர்‌, 


பின்னர்‌ சம்பந்தர்‌ இங்கிருந்து புறப்பட்டு, இருக்கருகாவூர்‌, 

அவளிவணல்லூர்‌, பரிதின்‌னியமம்‌, பூவனூர்‌, ஆவூர்‌ முதலிய 

தலங்களைத்‌ தரித்துக்கொண்டு மீண்டும்‌ இத்‌இருஈல்லூரை 

வந்தடைந்து கலியாணசுந்தரரைத்‌ தரி௫த்துப்‌ பின்‌ புறப்பட்டு 

திருவலஞ்சுழி, ஆறைமேற்றளி, சத்திமுற்றம்‌ ஆய தலங்களைத்‌ 

்‌ தரிசித்து முத்துப்பந்தலைப்பெற்று, பட்டீச்சரப்‌ பஇயினை 
அடைந்தார்‌. 


சுந்தரர்‌ வழிபட்டது 


தம்பிரான்‌ தோழராிய நம்பியாரூரர்‌ (சுந்தரர்‌) ஆரூரி 
லிருந்து புறப்பட்டு மேற்றிசை நோக்கப்‌ பேரூருக்குச்‌ செல்லு 
கையில்‌ இத்திருநல்லூர்‌ வந்து பெருமானைப்‌ பாடிப்பரவினார்‌. 
(இங்கு இவர்‌ பாடிய பதிகம்‌ இல்லை எனினும்‌ இவர்‌ பாடிய 
பொதுப்‌ பஇகமாகிய ஊர்த்தொகைப்‌ பதிகத்‌இன்‌ ஆறாவது 
பாடலின்‌ இடையில்‌ இத்தலப்பெயர்‌ உள்ள து, ) 


19 
அருணகிரிநாத ௬வாமிகள்‌ 


முருகன டித்‌ தொண்டராகிய இவர்‌ இத்தலத்திற்கு வந்து 
இங்குள்ள முருகப்பெருமானை “மூலமுண்டகனு... '' எனத்‌ 
தொடங்கும்‌ திருப்புகழால்‌ பாடிப்‌ பரவியுள்ளார்‌. 


திருப்பாடல்கள்‌ 


இத்தலத்திற்கு ஞானசம்பந்தர்‌ பாடிய மூன்று திருப்பதி 
கங்களும்‌, நாவுக்கரசர்‌ பாடிய இருபஇகங்களும்‌ அணிசெய்‌ 
இன்றன. 


மற்றும்‌ சுந்தரரது ஊர்த்தொகைப்பதிக இடையிலும்‌, 
பதினொராந்திருமுறையில்‌ பல இடங்களிலும்‌, பெரியபுராணத்‌ 
துள்‌ அமர்மீஇயார்‌, நாவரசர்‌, ஏயர்கோன்கலிக்காம நாயனார்‌ 
முதலிய அடியவர்கள்‌ புராணத்துள்ளும்‌ தருப்புகழிலும்‌ இத்‌ 
இருகல்லூர்‌ இடம்‌ பெற்றுள்ளது. 


இன்னும்‌ உமாபதி சிவம்பாடிய சவெக்ஷேத்திர வராம 
கலிவெண்பாவிலும்‌, இராமலிங்க அடிகள்‌ பாடியுள்ள பாடலி 
லும்‌ இடம்பெற்றுள்ள து. 


கல்வெட்டுகள்‌ 


இக்கோயிலில்‌ பலஇடங்களிலும்‌ கல்வெட்டுகள்‌ காணப்‌ 
படுகின்றன. ல அழிந்த நிலையிலும்‌ "ல விளக்கமுற்ற நிலையி 
லும்‌ உள்ளன. 


இவற்றுள்‌ இத்தலத்‌ தேவாரப்பதிகங்கள்‌ காணப்படு 
இன்றன. இராசேந்தரசோழதேவனின்‌ ஐந்தாம்‌ ஆண்டு கல்‌ 
வெட்டு ஒன்று கோயிலின்‌ தளம்‌ அமைக்க நிலம்‌ வழங்கிய 
தையும்‌, இன்னும்‌ இவ்வூர்‌ நித்தவினோத வளநாட்டு ஈல்லூர்‌ 
நாட்டு பஞ்சவன்‌ மாதேவி சதுர்‌ வேதிமங்கலமா ஜிய திருநல்லூர்‌ 
என்றும்‌. இத்தலத்துப்‌ பெருமானைத்‌ இருஈல்லூர்‌ உடைய 
நாயனார்‌ என்றும்‌, தலவிநாயகரை அகம்படி விநாயகர்‌ என்றும்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ள து. 


20 


நாராயண மேகவீரன்‌ என்பவன்‌ மண்டபம்‌ ஒன்று 
கட்டிய விவரமும்‌, மற்றும்‌ கோயில்‌ பூசைக்கு நெல்லும்‌ 
நிலமும்‌; இருவிளக்கிற்குப்‌ பொன்னும்‌; நந்தவனம்‌ அமைத்து 
மலர்‌ மாலைதொடுத்‌ துக்‌ கொடுக்கப்‌ பொன்‌ அளித்த செய்தியும்‌ 
மற்றும்‌ பல செய்திகளும்‌ காணப்படுகின்‌ றன. 


சிற்பங்கள்‌ 
இத்தலத்தில்‌ விளங்கும்‌ உற்சவமூர்த்திகள்‌ அனைத்தும்‌ 
பேரழகு வாய்ந்தவை. மற்றும்‌ காசிப்பிள்ளையார்‌, நாவரசர்‌ 
வடிவங்கள்‌ மிக்க அழகுடையவை. முன்கோபுரப்‌ பெருங்‌ 
கதவில்‌ காணப்படும்‌ மரச்சிற்பங்கள்‌ காணத்தக்கவை. இத்‌ 
தலத்தில்‌ இருக்கும்‌ பிறிதொரு ஈட ராசமூர்‌ த்தியின்‌ சதுரதாண்‌ 
டவ அமைப்பு தமிழ்நாட்டில்‌ எங்கும்காணப்பெறாததாகும்‌, 


நித்தயபூசை 


நித்தம்‌ காலை, உச்‌, மாலை, அர்த்தயாமம்‌ ஆகிய காலங்‌ 
களில்‌ பூசை ஈடைபெறுஜறது, 


திருவிழாக்கள்‌ 


மாசிமகத்துற்குச்‌ சிறப்பிடம்‌ பெற்றது இத்திருகல்லூர்‌. 
சல ஆண்டுகட்கு முன்வரை மாசமெகப்பிரமோற்சவம்‌ மிகப்‌ 
பெரிய தேரோட்டத்துடன்‌ நடம்துவந்தது. இதுபோலவே 
வைகாூ விசாகம்‌ பத்துநாள்‌ விழாவும்‌ இதன்‌ நிறைவாகத்‌ 
திருவையாற்றை ஒப்ப ஏழூர்‌ சேப்தஸ்தான ) விழாவும்‌ நடந்து 
வந்தது. 


இப்போது வைகா விசாக ஏகஇனவிழா, ஆனிப்பூர 
அமர்ரீதிநாயனார்‌ முத்திவிழா, மார்கழி பத்துமாள்‌ இருவெம்‌ 
பாவைலிழா, மாசிமகம்‌ ஏகஜன விழா ஆயே நாட்களில்‌ இத்‌ 


தலத்து ஏககாயகராஇய ஸ்ரீ சோமாஸ்கக்தமூர்த்த எழுந்தருளு 
இன்றார்‌. 


மற்றும்‌ ஆண்டுதோறும்‌ நடக்கவேண்டிய அனைத்து 
விசேஷ நாட்களும்‌ அவ்வப்போது நடைபெறுகன்‌ றன. 


21 


நிர்வாகம்‌ 


இத்திருக்கோயில்‌ சைவமும்‌ தமிழும்‌ தழைத்தினிதோங்கச்‌ 


சைலப்பண்ணையாக விளங்கிவரும்‌ இருக்கயிலாய பரம்பரைத்‌ 
தருவாவடுதுறை ஆ$ன நிர்வாகத்தில்‌ இருந்துவரும்‌ கோயில்‌ 
களுள்‌ ஒன்றாக விளங்குகிறது. 


ஆதீனத்திற்குச்‌ சொற்தமான கோயில்கள்‌ ₹ 


மீ ரா௯ 


ஸ்ரீ மாயூரகாதசுவாமி தேவஸ்தானம்‌, மயிலாடுதுறை. 
ஸ்ரீ மகாலிங்கசுவாமி தேவஸ்தானம்‌, திருவிடைமருதூர்‌. 
ஸ்ரீ கோமுக்க்சுவரசுவாமி தேவஸ்தானம்‌, 
இருவா வடுதுறை. 
ஸ்ரீ மனோக்கியநாதசுவாமி தேவஸ்தானம்‌, திருநீலக்குடி. 
ஸ்ரீ பிராணநாதசுவாமி தேவஸ்தானம்‌, திருமங்கலக்குடி. 
ஸ்ரீ அக்ஷயநாதசுவாமி தேவஸ்தானம்‌, திருமாந்துறை. 
ஸ்ரீ எவசூரியகாராயணசுவாமி தேவஸ்தானம்‌, 
சூரியனார்கோயில்‌. 
ஸ்ரீ பாணபுரீஸ்வரசுவாமி தேவஸ்தானம்‌, வாணாபுரம்‌. 
ஸ்ரீ சுலியாணசுந்தரேஸ்வரசுவாமி தேவஸ்தானம்‌, 
இருகல்லூர்‌. 
ஸ்ரீ வீழிநாதசவாமி தேவஸ்தானம்‌, திருவீழிமிழலை. 
ஸ்ரீ ஆத்மகாதசுவாமி தேவஸ்தானம்‌, திருப்பெருந்துறை, 
ஸ்ரீ நீலகண்டேசுவரசுவாமி தேவஸ்தானம்‌, 
திருமண்ணிப்படிக்கரை. 
ஸ்ரீ வடவாரண்யேசுவரசுவர்மி தேவஸ்தானம்‌, 
திருவாலங்காடு, 
ஸ்ரீ சுப்பிரமணியசுவாமி கோயில்‌, குறுக்குத்துறை 
இருரறெல்வேலி, 
ஸ்ரீ சந்‌இவிநாயகர்‌ கோயில்‌, திருநெல்வேலி, 
ஸ்ரீ சோமநாதசுவாமி கோயில்‌, ஆறுமுகநேரி. 
ஸ்ரீ விசுவநாதசுவாமி கோயில்‌, கறைக்கண்ட.ம்‌ 
: (தஞ்சை மாவட்டம்‌) 
ஸ்ரீ அட்சயா தசுவாமி தேவஸ்தானம்‌, 
நரசிங்கன்‌ பேட்டை, 
ஸ்ரீ சுயம்பநாதசுவாமி தேவஸ்தானம்‌, ல்‌ 
ஸ்ரீ கைலாசநாதர்கோயில்‌, பழியஞ்சியால்லூர்‌. 


22 


கட்டளைகள்‌ 

மதுரை: தான கோனேரியப்ப முதலியார்‌ கட்டளை, 
ஆவுடையப்பப்‌ பிள்ளை கட்டளை. 

திருச்செந்நூர்‌: திருப்பணிக்கட்டனை, அருட்பணிக்கட்‌ 
டளை, அன்னதானக்கட்டளை, பிரதோஷக்கட்டளை, 
விசாகக்கட்டளை. 

பாபநாசம்‌ - பிச்சைக்கட்டளை. 

திருக்குற்றாலம்‌: விளாபூசைக்கட்டளை. 

கடையநல்லூர்‌: விளாபூசைக்கட்டளை. 

கல்லிடைக்குறிச்சி : விளாபூசைக்கட்டளை. 

வள்ளியூர்‌: உதயமார்த்தாண்டம்‌ கட்டளை. 

ஸ்ரீவைகுண்டம்‌: றுகால சந்இக்கட்டளை. 


முடிவுரை 


அரிபிரமா இயர்முதல்‌ மற்றுமுள்ள தேவர்கள்‌ முனிவர்கள்‌ 
நாயன்மார்கள்‌ பலராலும்‌ வழிபடப்பெற்ற இத்திரு௩ல்லூர்‌ 
மிக மேலான தலமாகும்‌. “வடபால்‌ கயிலையும்‌ தென்பால்‌ 
நல்லூரும்‌ தம்‌ வாழ்பதியே'” என அப்பரடிகளால்‌ கயிலைக்கு 
இணையாகப்‌ பாடப்பெற்றதிருநல்லூர்ப்பெருமானைச்‌ சவகேயச்‌ 
செல்வர்கள்‌ நாளும்‌ வழிபட்டு நலன்கள்‌ அனைத்தையும்‌ 
எய்துவார்களாக, 


தேவாரத்‌ திருப்பதிகங்கள்‌ 
திருஞானசம்பந்தர்‌ தேவாரம்‌ 
முதல்‌ திருமுறை : பண்‌ - குறிஞ்சி 
திருச்சிற்றம்பலம்‌ 
கொட்டும்‌ பறைசீரால்‌ குழும அனலேந்தி 
தட்டம்‌ பயின்றாடும்‌ நல்லூர்ப்‌ பெருமானை 


மூட்டின்‌ நிருபோதும்‌ முனியா தெழுந்தன்பு 
பட்ட மனத்தார்கள்‌ அறியார்‌ பாவமே, 


ஏறில்‌ எருதேறும்‌ எழிலா யிழையோடும்‌. 
வேறும்‌ உடனுமாம்‌ விகிர்தர்‌ அவரென்ன 
நாறும்‌ மலர்ப்பொய்கை நல்லூர்ப்‌ பெருமாளைக்‌ 
கூறும்‌ அடியார்கட்‌ கடையா குற்றமே. 


சூடும்‌ இளந்திங்கள்‌ சுடர்பொற்‌ சடைதாழ 
ஓடும்‌ கலனாக ஊரூர்‌ இடுபிச்சை 

நாடும்‌ நெறியானை நல்லூர்ப்‌ பெருமாளைப்‌ 
பாடும்‌ அடியார்கட்‌ கடையா பாவமே. 


நித்த நெறியானை நீங்காத்‌ தவத்தானை 
நாத்த நெறியானை நல்லூர்ப்‌ பெருமானைக்‌ 
காத்த நெறியானைக்‌ கைகூப்பித்‌ தொழு 
தேத்தும்‌ அடியார்கட்‌ கில்லை இடர்தானே. 


ஆகத்‌ துமைகேள்வன்‌ அரவச்‌ சடைதாழ 

நாகம்‌ அசைத்தானை நல்லூர்ப்‌ பெருமானைத்‌ 
தாகம்‌ புகுத்தண்மித்‌ தாள்கள்‌ தொழுந்தொண்டர்‌ 
போக மனத்தராய்ப்‌ புகழத்‌ திரிவாரே. 


கொல்லும்‌ களியானை உரிபோர்த்‌ துமையஞ்ச 
நல்ல நெறியானை நல்லூர்ப்‌ யெருமானைச்‌ 
செல்லும்‌ நெறியானைச்‌ சேர்ந்தார்‌ இடர்தீரச்‌ 
சொல்லும்‌ அடியார்கள்‌ அறியார்‌ துக்கமே. 


எங்கள்‌ பெருமானை இமையோர்‌ தொழுதேத்தும்‌ 
நங்கள்‌ பெருமானை நல்லூர்ப்‌ பிரிவில்லா 
தங்கை தலைக்கேற்றி யாளென்‌ நடி நீழல்‌ 
தங்கும்‌ மனத்தார்கள்‌ தடுமாற்‌ றறுப்பாரே. 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(1 


24 


காமன்‌ எழில்வாட்டிக்‌ கடல்சூழ்‌ இலங்கைக்கோன்‌ 
நாமம்‌ இறுத்தானை நல்லூர்ப்‌ பெருமானை 
ஏம மனத்தாராய்‌ இகழா தெழுந்தொண்டர்‌ 
தீப மனத்தார்கள்‌ ' அறியார்‌ கீயவே. (8) 


வண்ணா மலரானும்‌ வையம்‌ அளந்தானும்‌ 
நண்ண லரியானை நல்லூர்ப்‌ பெருமாளைத்‌ 
தண்ண மலர்தூவித்‌ தாள்கள்‌ தொழுதேத்த 
எண்ணும்‌ அடியார்கட்‌ கில்லை இடுக்கணே. (9) 


பிச்சக்‌ குடைநீழல்‌ சமணர்‌ சாக்கியர்‌ 

நிச்சம்‌ அலர்தூற்ற நின்ற பெருமானை 
நச்சு மிடற்றானை நல்லூர்ப்‌ பெருமானை 
எச்சும்‌ அடியார்கட்‌ கில்லை இடர்தானே. (10) 


தண்ணம்‌ புனற்காழி ஞான சம்பந்தன்‌ 
நண்ணும்‌ புனல்வேலி நல்லூர்ப்‌ பெருமானை 
வண்ணம்‌ புனைமாலை வைகல்‌ ஏத்துவார்‌ 
விண்ணும்‌ நிலனுமாய்‌ விளங்கும்‌ புகழாரே. (i1) 


கிருச்சிற்றம்பலம்‌ 


இரண்டாம்‌ திருமுறை: பண்‌ - காந்தாரம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
பெண்ணமரும்‌ திருமேனி உடையீர்பிறங்கு சடைகாழப்‌ 
பண்ணமரும்‌ நான்மறையே பாடியாடல்‌ பயில்கின்‌ நீர்‌ 


திண்ணமரும்‌ பைம்பொழிலும்‌ வயலும்சூழ்ந்த கிரு நல்லூர்‌ 
மண்ணமரும்‌ கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. (1) 


அலைமல்கு கண்புனலும்‌ பிறையும்சூடி அங்கையில்‌ 
கொலைமல்கு வெண்‌ மழுவும்‌ அனலுமேந்தும்‌ கொள்கையீர்‌ 
சிலைமல்ரு வெங்கணையால்‌ புரமூன்றெரித்தீர்‌ திருநல்லூர்‌ 
மஸமல்கு கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. (2) 


குறைநிரம்பா வெண்மதியம்‌ சூடிக்குளிர்புன்‌ சடைதாழப்‌ 
பறைநவின்ற பாடலோ டாடல்பேணிப்‌ பயில்கின்‌ நீர்‌ 

சிறை நவின்ற தண்புனலும்‌ வயலும்சூழ்ந்த திருநல்லூர்‌ 
மறைநவின்ற கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே, (3) 


2ம்‌ 


கூனமரும்‌ வெண்பிறையும்‌ புனலும்சூ௫ம்‌ கொள்கையீர்‌ 
மானமரும்‌ மென்வீழியாள்‌ பாகமாகும்‌ மாண்பினிர்‌ 
தேனமரும்‌ பைம்‌ பொழிலின்‌ வண்டுபாடும்‌ திருநல்லூர்‌ 
வானமரும்‌ கோயிலே கோயிலாக மகிழ்ந்திரே. (4) 


நிணங்கவரும்‌ மூவிலையும்‌ அனலுமேந்தி நெறிகழலாள்‌ 
அணங்கமநம்‌ பாடலோ டாடல்மேவும்‌ அழகினீர்‌ 
திணங்கவரும்‌ ஆடரவும்‌ பிறையும்சூடித்‌ திருநல்லூர்‌ 
மணங்கமழும்‌ கோயிலே கோயிலாக மகிழ்ந்திரே. (5) 


கார்மருவு பூங்கொன்றை சூடிக்கமழ்புன்‌ சடைதாழ 
வார்மருவு மென்முலையாள்‌ பாகமாகும்‌ மாண்பினிர்‌ 
தேர்மருவு நெடுவீதிக்‌ கொடிகளாடும்‌ திருநல்லூர்‌ 
ஏர்மருவு கோயிலே கோயிலாக இருந்தீரே.. (6) 


ஊன்தோயும்‌ வெண்மழுவும்‌ அனலுமேந்தி உமைகாணா 
மின்தோயும்‌ திசைநிறைய ஓங்கியாடும்‌ வேடத்தீர்‌ 
தேன்தோயும்‌ பைம்பொழிலின்‌ வண்டுபாடும்‌ திருநல்லூர்‌ 
வான்தோயும்‌ கோயில கோயிலாக மகிழ்ந்தீரே. (7) 


காதமரும்‌ வெண்தழையீர்‌ கறுத்த அரக்கன்‌ மலையெடுப்ப 
மாதமரும்‌ மெண்மொழியாள்‌ மறுகம்வண்ணம்‌ கண்டுகந்தீர்‌ 
தீதமரா அந்தணர்கள்‌ பரவியேத்தும்‌ திருநல்லூர்‌ 
மாதமரும்‌ கோயிலை கோயிலாக மகிழ்ந்திரே. (8) 


போகின்மேல்‌ அயன்‌ திருமால்‌ போற்றியும்மைக்‌ காணாது 
நாதனே இவனென்று நயந்தேத்த மகிழ்ந்தளித்தீர்‌ 

தீதிலா அந்தணர்கள்‌ திமூன்றோம்பும்‌ திரு நல்லூர்‌ 
மாதராள்‌ அவனோடு மன்னுகோயில்‌ மகிழ்ந்திரே. (9) 


பொல்லாத சமணரொடு புறங்கூறும்‌ சாக்கியரொன்‌ 
றல்லாதார்‌ அறவுரைவிட்‌ டடியார்கள்‌ போற்றோவா 
நல்லார்கள்‌ அந்தணர்கள்‌ நாளுமேத்தும்‌ திருநல்லூர்‌. 
மல்லார்ந்த கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. (10) 


கெடந்தணவும்‌ பொழில்புடைசூழ்‌ கொச்சைமேவு குலவேந்தன்‌ 
செந்தமிழின்‌ சம்பந்தன்‌ சிறைவண்‌ புனல்சூழ்‌ திருநல்லூர்‌ 
பந்தணவும்‌ மெல்விரலாள்‌. பங்கன்றன்னைப்‌ பயில்பாடல்‌ 
சிந்தனையால்‌ உரைசெய்வார்‌ சிவலோகம்சேர்ந்‌ திருப்பாரே. 


திருச்சிற்றம்பலம்‌ 


26 
மூன்றாந்திருமுனற : திருவிராகம்‌ - பண்‌' - சாதாரி. 
திருச்சிற்றம்பலம்‌ 


வண்டிரிய விண்டமலர்‌ மல்குசடை தாழவிடை யேறிப்‌ 
பண்‌ டெரிகை' கொண்டபர' மன்பதிய தென்பரது னயலே. 
கீண்டிரிய நரரையிரை தேரவரை மேலருவி: முத்தம்‌. 
தெண்திரைகள்‌ மோதவிரி போதுகம ழும்திரந- லூரே; (1) 


பல்வனரு நாகமரை யார்த்துவரை மங்கையொரு பாகம்‌ 
மல்வளர்பு யத்திலணை வித்துமகி மும்பரம னிடமாம்‌ 
சொல்வள ரிசைஃகிளவி பாடிமட வார்நடம தாடிச்‌ 
செல்வமறை யோர்கள்‌ முறை யேத்தவள ருந்திரு: நறாரே. 


தீடுவரை மேருவில தாகநிகழ்‌ நாகம்‌ அழ லம்பரல்‌ 
கூடலர்கள்‌ மூவெயிலெ ரித்ததுழ கன்குலவு சடைமேல்‌ 
ஏடுலவு கொண்றைபுனல்‌ நின்றுதிக முந்.கிமல. னிடமாம்‌ 
சேருலவு தாமரைகள்‌ நீடுவய லார்திரு நலூரே. (8) 


கருகுபுரி மிடறர்கரி காடரெரி கையதனி லேந்தி 

அருகுவரு கரியினுரி யதனர்பட அரவரிடம்‌ வினவில்‌ 
முருகுவிரி பொழிலின்றணம்‌ நாறாயி லாலமர மேறித்‌ 
திருகுசின மந்திகனி சிந்தமது. வார்திரு நலூரே. (4) 


யொடிகொள்கிரு மார்பர்புரி நூலர்புளல்‌. பொங்கரவு! தங்கும்‌ 
முடிகொள்சடை தாழவிடை யேறுமுத லாளரவ ரிடமாம்‌ 

இடிகொள்முழ வோசையெழி லார்செய்தொழி லாளர்விழமல்கச்‌ 
செடிகொள்விளை யகலமனம்‌ இனியவர்சள்‌ சேர்திரு தலூரே, 


புற்றரவர்‌ தெற்றியொர்கண்‌ ஒற்றைவிடை யூர்வரடை யாளம்‌ 
சுற்றமிருள்‌ பற்றியபல்‌ பூகம்‌இசை பாடநசை யாலே 
கற்றமறை யுற்றுணர்வர்‌ பற்றலர்கள்‌ முற்றுமெயில்‌ மாளச்‌ 
செற்றவர்‌ இருப்பிடம்நெ ருக்குபுன லார்திரு தலூரே. (6) 
பொங்கரவ ரங்கடிடன்‌ மேலணிவர்‌ ஞாலமிடு பிச்சை 
தங்கரவ மாகவுழி தந்துமெய்‌ துலங்கியவெண்‌ ணிற்றர்‌ 
கங்கையர வம்விரவு திங்கள்‌ சடை யடிகளிடம்‌ வின வில்‌ 
செங்கயல்‌ வதிக்குதிகொ ளும்புனல தார்திரு நலூரே. (7) 


ஏறுபுகம்‌ பெற்றதென்‌ இலங்கையவர்‌ கோனையரு வரையில்‌ 
சீறியவ னுக்கநுளும்‌ எங்கள்சிவ லேஃகனிட மாகும்‌ 
கூறும்‌அடி யார்களிசை பாடிவலம்‌ வந்தயரும்‌ அருவிச்‌ 
சேறுகம ரானவழி யத்திகழ்த ருந்திரு நலூரே, (8) 


27 


மாலுமலர்‌ மேலயனும்‌ நேடியறி யாமையெரி யாய 
கோலமுடை யானுணார்வு' கோதில்புக ழானிடம தாகும்‌ 
காலுமறை யங்கமுத லாறுமெரி மூன்றுதழ லோம்பும்‌ 
சீலமுடை யார்கள்‌ நெடு மாடம்வள ருந்திரு தலூரே, (9) 


கீறுமுடை கோவணமி லாமையிலொ லோவியத வத்தர்‌ . 
பாறுமுடன்‌ மூடுதுவ ராடையர்கள்‌ வேடமவை பாரேல்‌ 
ஏறுமட வாளொடினி தேறிமுனி ருந்தவிட மென்பர்‌ 
தேறுமன வாரமுடை யார்குடிசெ யுந்திரு தலூரே. (10) 


திரைகளிரு கரையும்வரு பொன்னிநில வுந்திரு தலஜூர்மேல்‌ 
பரசுதரு பாணியைந லந்திகழ்செய்‌ தோணிபுர நாதன்‌ 

உரை செய்தமிழ்‌ ஞானசம்‌ பந்தனிசை மாலைமொழி வார்போய்‌ 
விரைசெய்மலர்‌ தூவவிதி பேணுகதி பேறுபெறு வாரே. (11) 


திருச்சிற்றம்பலம்‌ 


திருநாவுக்கரசர்‌ தேவாரம்‌ 
நான்காம்‌ திருமுறை: திருவிருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
அட்டும்‌இ னில்பலி யென்றென்‌ றகங்கடை தோறும்வந்து 
மட்டவி மும்குழ லார்வளா கொள்ளும்‌ வகையென்கொலோ 


கொட்டிய பாணி எடுத்திட்ட பாதமும்‌ கோளரவும்‌ 
நட்டதின்‌ முடிய நாதர்நல்‌ லூரிடம்‌ கொண்டவரே. (1) 


பெண்ணிட்டம்‌ பண்டைய தன்றிவை பெய்பலிக்‌ கென்றுழல்‌ 
தண்ணிட்டு வந்து மனைபுகுந்‌ தாருநல்‌ லூரகத்தே [வார்‌ 
பண்ணிட்ட பாடலர்‌ ஆடல ரரய்ப்பற்றி நோக்கிநின்று 

கண்ணிட்டுப்‌ போயிற்றுக்‌ காரண முண்டு கறைக்கண்டரே. 


படவேர்‌ அரவல்குல்‌ பாவை நல்‌ லீர்பக லேயொருவர்‌ 
இடுவார்‌ இடைப்பலி கொள்பவர்‌ போலவைந்‌ தில்புகுந்து 
கடவார்‌ அடிகள்‌ நடம்பயின்‌ றாடிய கூத்தர்கொலோ 

வடபாற்‌ கயிலையும்‌ தென்பால்நல்ப்லூரும்தம்‌ வாழ்பதியே, (8) 
செஞ்சுடர்ச்‌ சோதிப்‌ பவளத்‌ திரள்‌ திகழ்‌ முத்தனைய 

தஞ்சணி கண்டன்‌ நல்‌ லூருறை நம்பனை நானொருகால்‌ 
துஞ்சிடைக்‌ கண்டு கனவின்‌ றலைத்தொழு தேற்கவன்றான்‌ 
நெஞ்சிடை நின்றக லானபல காலமும்‌ நிண்றனனே. (4) 


த்‌ 


28 


வென்மதிசூடி விளங்கநின்‌ ருனைவிண்‌ ணோர்கள்‌ தொழ 
நண்ணில யத்தொடு பாட லருதநல்‌ லூரகத்தே 

திண்ணில யங்கொண்டு நின்றான்‌ திரிபுர மூன்றெரித்தான்‌ 
கண்ணுளும்‌ நெஞ்சத்‌ தகத்தும்‌ உளகழற்‌ சேவடியே, (9) 


தேற்றப்‌ படத்திரு நல்லூ ரகத்தே சிவனிருந்தால்‌ 

தோற்றப்‌ படச்சென்று கண்டுகொள்ளார்‌ தொண்டர்‌ துன்‌ 
[மதியால்‌ 

ஆற்றில்‌ கெடுத்து குளத்தினில்‌ தேடிய ஆதரைப்போல்‌ 

காற்றில்‌ கடுத்துல கெல்லாம்‌ திரிதர்வர்‌ காண்பதற்கே, (6) 


நாட்கொண்ட தாமரைப்‌ பூத்தடஞ்‌ சூழ்ந்தநல்‌ லூரகத்தே 

கீட்‌ கொண்ட கோவ்ணம்‌ காவென்‌ று சொல்லிக்‌ கிறிபடத்தான்‌ 
வாட்‌ கொண்ட நோக்கி மனைவியொடும்‌ அங்கொர்‌ வாணிகளை 
ஆட்‌ கொண்ட வார்த்தை உரைக்குமன்‌ ரோஇவ்‌ வகலிடமே. 


அறைமல்கு பைங்கழல்‌ ஆர்ப்பநின்‌ ருனணி யார்சடைமேல்‌ 
தறைமல்கு கொன்றையந்‌ தாருடை யானும்நல்‌ லூரகத்தே 
பறைமல்கு பாடலன்‌ ஆடல கிப்‌ பரிசழித்தான்‌ 

பிறைமல்கு செஞ்சடை தாழநின்‌ றாடிய பிஞ்ஞகனே. (8) 


மன்னிய மாமறை யேரர்மகிழ்ந்‌ தேத்த மருவியெங்கும்‌ 
துன்னிய தொண்டர்கள்‌ இன்னிசைபாடித்‌ தொழுது நல்லூர்க்‌ 
கன்னியர்‌ தாமும்‌ கனவிடை யுன்னிய காதலரை 

அன்னியர்‌ அற்றவர்‌ அங்கண னேயருள்‌ நல்கென்பரே (9) 


, திருவமீர்‌ தாமரை சீர்வளர்‌ செங்கழு நீர்கொள்நெய்தல்‌ 
குருவமர்‌ கோங்கம்‌ குராமகிழ்‌ சண்பகம்‌ கொன்றைவன்னி 
மரூவமர்‌ நீள்கொடி மாட மலிமறை யோர்கள்‌ நல்லூர்‌ 
உருவமர்‌ பாகத்‌ துமையவள்‌ பாகனை உள்குதுமே. (10) 
செல்லேர்‌ கொடியன்‌ சிவன்பெருங்‌ கோயில்‌ சிவபுரமும்‌ 
வல்லேன்‌ புகவும்‌ மதில்சூழ்‌ இலங்கையற்‌ காவலனைக்‌ 

கல்லார்‌ முடியொடு தோளிறச்‌ செற்ற கழலடியான்‌ 

தல்லூர்‌ இருந்த பிரானல்ல னோதம்மை யாள்பவனே. (11) 


கிருச்சிற்றம்பலம்‌ 


29 
ஐந்தாம்‌ திருமுறை: திருக்குறுந்தொகை 


புல்லம்‌ ஊர்தியூர்‌ பூவனூர்‌ பூம்புனல்‌ 
நல்ல மூர்திநல்‌ லூர்‌ நனி பள்ளியூர்‌ 
தில்லை யூர்திரு வாசூர்சீர்‌ காழிநல்‌ 
வல்ல மூரென வல்வினை மாயுமே. 


திருச்சிற்றம்பலம்‌ 


ஆரும்‌ திருமுறை: திருத்தாண்டகம்‌ 
கிருச்சிற்றம்பலம்‌ 


நினை ந்துகுகும்‌ அடியாரை நைய வைத்தார்‌ 
தில்லாமே தீவினைகள்‌ நீங்க வைத்தார்‌ 
சினந்திருகு களிற்றுரிவைப்‌ போர்வை வைத்தார்‌ 
செழுமதியின்‌ தளிர்வைத்தார்‌ சிறந்து வானோர்‌ 
இனந்துருவி மணிமகுடத்‌ தேறத்‌ துற்ற 
இனமலர்கள்‌ போதவிழ்த்து மதுவாய்ப்‌ பில்கி 
நனை ந்தனைய திருவடியென்‌ தலைமேல்‌ வைத்தார்‌ 
தல்லூரெம்‌ பெருமானார்‌ நல்ல வாறே. (சத) 


பொன்னலத்த நறுங்கொன்றை சடைமேல்‌ வைத்தார்‌ 
புலீயுரியின்‌ ௮அதள் வைத்தார்‌ புனலும்‌ வைத்தார்‌ 
மன்னலத்த திரள்‌ தோள்மேல்‌ மழுவாள்‌ வைத்தார்‌ 
வார்சாதில்‌ குழைவைத்தார்‌ மதியம்‌ வைத்தார்‌ 
மின்னலத்த நுண்ணிடையாள்‌ பாகம்‌ வைத்தார்‌ 
வேழத்தின்‌ உரிவைத்தார்‌ வெண்ணூல்‌ வைத்தார்‌ 
நன்னலத்த திருவடியென்‌ தலைமேல்‌ வைத்தார்‌ 
நல்லூரெம்‌ பெருமானார்‌ நல்ல வாறே. (2) 


தோடேறும்‌ மலர்க்கொன்றை சடைமேல்‌ வைத்தார்‌ 
துன்னெருக்கின்‌ வடம்வைத்தார்‌ துவலை சிந்தப்‌ 
பாடேறும்‌ படுதிரைகள்‌ எறிய வைத்தார்‌ 
பனிமத்த மலர்வைத்தார்‌ பாம்பும்‌ வைத்தார்‌ 
சேடேறு திருநுதல்மேல்‌ நாட்டம்‌ வைத்தார்‌ 
சிலைவைத்தார்‌ மலைபெற்ற மகளை வைத்தார்‌ 
நாடேறு திருவடியென்‌ தலைமேல்‌ வைத்தார்‌ 
தல்லூரெம்‌ பெருமானார்‌ நல்ல வாறே, (8) 


30 


வில்லருளி வருபுருவத்‌ தொருத்தி பாகம்‌ 
பொருத்தாகி விரிசடைமே லருவி வைத்தார்‌ 
கல்லருளி வரிசிலையா வைத்தார்‌ ஊராக்‌ 
கயிலாய மலைவைத்தார்‌ கடவூர்‌ வைத்தார்‌ 
சொல்லருளி அறம்‌ நால்வர்க்‌ கறிய வைத்தார்‌ 
கடுசுடலைப்‌ பொடிவைத்தார்‌ துறவி வைத்தார்‌ 
நல்லருளால்‌ திருவடியென்‌ தலைமேல்‌ வைத்தார்‌ 
நல்லூரெம்‌ பெருமானார்‌ நல்ல வாறே. (4) 


வீண்ணீரியும்‌ திரிபுரங்கள்‌ எரிய வைத்தார்‌ 
வினைதொழுவார்க்‌ கறவைத்தார்‌ துறவி வைத்தார்‌ 
கண்ணெரியால்‌ காமனையும்‌ பொடியா வைத்தார்‌ 
கடிக்கமல மலர்வைத்தார்‌ கயிலை வைத்தார்‌ 
திண்ணெரியும்‌ தண்புனலும்‌ உடனே வைத்தார்‌ 
திசைதொழுது மிசையமரர்‌ திகழ்ந்து வாழ்த்தி 
நண்ணரிய திருவடியென்‌ தலைமேல்‌ வைத்தார்‌ 
தல்லூரெம்‌ பெருமானார்‌ நல்ல வாறே. (5) 


உற்றுலவு பிணியுலகத்‌ தெழுமை வைத்தார்‌ 
உயிர்வைத்தார்‌ உயிர்செல்லும்‌ கதிகள்‌ வைத்தார்‌ 
மற்றமரர்‌ கணம்வைத்தார்‌ அமரர்‌ காணா 
மறைவைத்தார்‌ குறைமதியம்‌ வளர வைத்தார்‌ 
செற்றமலி யார்வமொடு காம லோபம்‌ 
சிறவாத நெறிவைத்தார்‌ துறவி வைத்தார்‌ 
நற்றவர்சேர்‌ திருவடியென்‌ தலைமேல்‌ வைத்தார்‌ 
நல்லூரெம்‌ பெருமானார்‌ நல்ல வாறே, (6) 


மாறு மலைந்‌ தாரரணம்‌ எரிய வைத்தார்‌ 
மணிமுடிமேல்‌ அரவைத்தார்‌ அணிகொள்‌ மேனி 
தீறுமலிந்‌ தெரியாடல்‌ நிலவ வைத்தார்‌ 
நெற்றிமேல்‌ கண்வைத்தார்‌ நிலயம்‌ வைத்தார்‌ 
ஆறுமலிந்‌ தறுதிரைகள்‌ எறிய வைத்தார்‌ ' 
ஆர்வத்தால்‌ அடியமரர்‌ பரவ வைத்தார்‌ 
நாறுமலர்த்‌ திருவடியென்‌ தலைமேல்‌ வைத்தார்‌ 
நல்லூரெம்‌ பெருமானார்‌ நல்ல வாறே, (7) 


குலங்கள்‌ மிகும்‌ அலைகடல்கள்‌' ஞாலம்‌ வைத்தார்‌ 
குருமணிசேர்‌ அரவைத்தார்‌ கோலம்‌;வைத்தார்‌ 

உலங்கிலரும்‌ அரவத்தின்‌ உச்சி வைத்தார்‌. 
உண்டருளி விடம்வைத்தார்‌ எண்டோள்‌ வைத்தார்‌ 


31 


நிலங்கிளரும்‌ புனல்‌ கனலுள்‌ அ நிலம்‌ வைத்தார்‌ 
நிமிர்விசும்பின்‌ மிசைவைத்தார்‌ நினை ந்தா ரிந்நாள்‌ 

தலங்கினரும்‌ திருவடியென்‌ தலைமேல்‌ வைத்தார்‌ 
நல்லூரெம்‌ பெருமானார்‌ நல்ல வாறே. (8) 


சென்றுருளும்‌ கதீரிரண்டும்‌ விசும்பில்‌ வைத்தார்‌ 
திசைபத்தும்‌ இரு நிலத்தில்‌ திருந்த வைத்தார்‌ 
நின்றருளி யடியமரர்‌ வணங்க வைத்தார்‌ 
நிறைதவமும்‌ மறைப்பொருளும்‌ நிலவ வைத்தார்‌ 
கொன்றருளிக்‌ கொடுங்கூற்றம்‌ ஒடுங்கி யோடக்‌ 
குரைகழற்சே வடிவைத்தார்‌ விடையும்‌ வைத்தார்‌ 
நன்றருளும்‌ திருவடியென்‌ தலைமேல்‌ வைத்தார்‌ 
நல்லூரெம்‌ பெருமானார்‌ நல்ல வாறே. (9) 


பாம்புரிஞ்சி மதிகிடந்து திரைக ளேங்கப்‌ 
பனிக்கொன்றை சடைவைத்தார்‌ பணிசெய்‌ வானோர்‌ 
ஆம்பரிசு தமக்கெல்லாம்‌ அருளும்‌ வைத்தார்‌ 
அடுசுடலைப்‌ பொடிவைத்தார்‌ அழகும்‌ வைத்தார்‌ 
ஓம்பரிய வல்வினைதோய்‌ தீர வைத்தார்‌ 
உமையையொரு பால்வைத்தார்‌ உகந்து வானோர்‌ 
நாம்பரவும்‌ திருவடியென்‌ தலைமேல்‌ வைத்தார்‌ 
நல்லூரெம்‌ பெருமானார்‌ நல்ல வாறே. (10) 


குலங்கிளரும்‌ வரும்திரைகள்‌ ஏழும்‌ வைத்தார்‌ 
குருமணிசேர்‌ மலைவைத்தார்‌ மலையைக்‌ கையால்‌ 
உலங்கினர எடுத்தவன்தோள்‌ முடியும்‌ நோவ 
ஓருவிரலால்‌ உறவைத்தார்‌ இறைவா என்று 
புலம்புதலும்‌ அகுளொடுயோர்‌ வாளும்‌ வைத்தார்‌ 
புகழ்வைத்தார்‌ புரிந்தாளாக்‌ கொள்ள வைத்தார்‌ 
தலங்கிளரும்‌ திருவடியென்‌ தலைமேல்‌ வைத்தார்‌ 
நல்லூரெம்‌ பெருமானார்‌ நல்ல வாறே. (22) 


திருச்சிற்றம்பலம்‌ 


32 
சுந்தரர்‌ தேவாரம்‌ 


ஏழாம்‌ திருமுறை: ஊர்த்தொகை 
ன்‌ - பழம்பஞ்சுரம்‌ 
திருச்‌சிற்றம்பலம்‌ 
தாங்கூர்‌ பிணி நின்‌ னடியார்மேல அகல வருளாயே 
வேங்கூர்‌ உறைவாய்‌ விளமர்‌ நகராய்‌ விடையார்‌ கொடியானே 


நாங்கூர்‌ உறைவாய்‌ தேங்க்‌ நகராய்‌ ஈல்லூர்‌ நம்பானே 
பாங்கூர்‌ பலிதேர்‌ பரனே பரமா பழனப்‌ பதியானே. 


திருச்சிற்றம்பலம்‌ 


பதிலெராந்திருமுறை: திருத்தொண்டர்‌ திருவந்தாதி 
திருச்சிற்றம்பலம்‌ 

மிண்டும்‌ பொழிற்பழை யாறை அமர்‌ நீதி வெண்பொடியின்‌ 
முண்டந்‌ தரித்த பிராற்குநல்‌ ஜூரின்முன்‌ கோவணம்‌ தேர்‌ 
கொண்டிங்‌ கருளென்று தணன்பெருஞ்செல்வமுத்‌ தன்னையுந்தன்‌ 
துண்ட மதிநுத லாளையும்‌ ஈந்த தொழிலினனே. 
நற்றவன்‌ நல்லூர்ச்‌ சிவன்திருப்‌ பாதந்தன்‌ சென்னிவைக்கப்‌ 
பெற்றவன்‌ மற்றிப்‌ பிறப்பற வீரட்டர்‌ பெய்கழற்றான்‌ 
உற்றவன்‌ உற்ற விடமடை யாரிட ஒள்ளமுதாத்‌ 
துற்றவன்‌ ஆமூரின்‌ நாவுக்‌ கரசெனும்‌ தூமணியே. 


திருச்சிற்றம்பலம்‌ 


பன்னிரண்டாந்‌ திருமுறை: பெரிய புராணம்‌ 


அமர்நீதிநாயலுச்‌ புராணம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


இழைத்தஅன்‌ பினில்‌ இறைதிரு நீற்றுமெய்‌ யடிமை 
பிழைத்தி லோமெனில்‌ பெருந்துலை நேர்‌ நிற்க என்று 
மழைத்த டம்யொழில்‌ திருநல்லூர்‌ இறைவரை வணங்கி 
தழைத்த அஞ்செழுத்‌ தோதினார்‌ ஏறினார்‌ தட்டில்‌. 


33 


திருநாவுக்கரசு நரயலுர்‌ புராணம்‌ 


தன்மையெருகு அருள்நெறியே வந்தணைந்து நல்லூரின்‌ 
மன்னுதிருந்‌ தொண்டனார்‌ வணங்கிமகிழ்ந்‌ தெழும்பொழுதில்‌ 
உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம்‌ என்றவர்தம்‌ 
சென்னிமிசைப்‌ பாதமலர்‌ சூட்டினான்‌ சிவபெருமான்‌. 


நண ந்தனைய திருவடியென்‌ தலைமேல்வைத்‌ தாரென்று 

புனை ந்ததிருத்‌ தாண்டகத்தால்‌ போத்றிசைத்துப்‌ புனிதரருள்‌ 
தினை த்துருகி விழுந்தெழுந்து நிறைத்துமலர்ந்‌ தொழியாத 
தனம்பெரிதும்பெற்றுவந்த வறியோன்யோல்மன ந்தழைத்தார்‌. 


திருஞானசம்பந்த நாயலர்‌ புராணம்‌ 


பின்றலங்‌ கழனிசூழ்‌ திருநலூர்‌ மறைவலோர்‌ 
துன்றுமங்‌ கலவிளைத்‌ துழனியால்‌ எகிர்கொளப்‌ 
பெரன்றயங்‌ கொளிமணிச்‌ சிவிகையிற்‌ பொலிவுறச்‌ 
சென்றணை நீ தருளினார்‌ சிரபுரச்‌ செம்மலார்‌. 


வெள்ளிமால்‌ வரையைநேர்‌ வீரிசுடர்க்‌ கோயிலைப்‌ 
பிள்ளையார்‌ வலம்வரும்‌ பொழுகினிற்‌ பெருகுநீர்‌ : 
வெள்ளஆ னத்தமெய்‌ பொழியமே லேறிநீர்‌ 

தள்ளுவார்‌ சடையரைத்‌ தொழுதுமுன்‌ பரவுவார்‌. 


பரவுசொற்‌ புதிகமுன்‌ பாடினார்‌ பரிவுதான்‌ 
வரவயர்த்‌ துருகுநேர்‌ மனனுடன்‌' புறமணை நீ 
குரவுடைச்‌ சடையர்பே ரருள்பெறும்‌ பெருமையால்‌ 
விரவுமப்‌ பதியமர்ந்‌ தருனியே மேவினார்‌. 


கிருச்சிற்றம்பலம்‌ 


ஏயர்கோன்‌ கலிக்காம நரயலுர்‌ புராணம்‌ 


சுந்தரமூர்த்தி நாயறர்‌ 


அங்குநின்று திருக்குடமூக்‌ கணை நீது பணிந்து யாடிப்போய்‌ 
மங்கைபாகர்‌ வலஞ்சுழியை மருவிப்‌ பெருகு மன்புருகத்‌ 
தங்குகாத லுடன்வணங்கி குமிழாற்‌ பரசி ள்‌ 


ங்கண்‌ யார்‌ அடியளித்த திருநல்‌ லூரைச்‌ சென்‌ 
த்‌ டக தணந்தால்‌ 


34: 
அருணகிரிநாதர்‌ திருப்புகழ்‌ 


மூலமுண்டகனு பூதிமந்திரப 
ராபரஞ்சுடர்கள்‌ மூணுமண்டல௮ 
தாரசந்திமுக மாறுமித்ந்ரதரு வுந்தளாமேல்‌ 
மூதுரம்பலவர்‌ பீடமந்தமுமி 
லாதபந்தவொளி யாயிரங்கிரணா 
மூணு மிந்துவொளிர்‌ சோதிவிண்படிக விந்துநாதம்‌, 
ஜலமென்றுபல தாளசந்தமி டு 
சேவைகண்டமுதை வாரியுண்டுலகி 
ரேழுகண்டுவிளை யாடியிந்துகதி ரங்கிசூலம்‌ 
ஓடுமந்தகலி காலொடுங்கநடு 
தூணில்தங்கவரி ஞானவண் கயிறு 
மீதணை ந்துசத கோடிசந்த்ரவொளி சந்தியாதோ 
சூலியத்தரிக பாலிசங்கரபு 
ராரியம்பரிடு மாரியொண்குணக 
வாமிபங்கி சிவகாமச ந்தசியு 


சூரசங்கரகு மாரஇந்திரச 
காயஅனபருப்‌ காரசுந்தரசூ 
காவெனுஞ்சுருதி யோலமென்றநட னம்கொள்வேலா 


கந்தசேயே 


சீலவெண் பொடியி டாதவெஞ்சமணர்‌ 

மாளவெங்கழுவி லேறுமென்றுபொடி 

நீறிடுங்கமல பாணிசந்த்ரமுக கந்தவேளே 
தேவரம்பையமு தீனுமங்கைதரு 

மானணைத்தபுய தீரசங்கரதி 

யாகர்வந்துறைநல்‌ லூரமாந்துவளர்‌ தம்பிரானே, 


